150260 No. M. 2880 *" SIDDHANTHAM” 
Vol. 43 — No. 4 


சைவ சித்தாந்த மகா சமாஜத்‌ இங்கள்‌ வெளியீடு 


*தன்க டன்னடி யேனையுர்‌ தாங்குதல்‌ 
என்க டன்பணி செய்து இடப்பதே” 


ர்‌ 43 சாதாரண இத்தரை 1970 ஏப்ரல்‌ இதழ்‌ 4 
உள்ளுறைற பக்கம்‌ 
அடர்த்து அருள்‌ புரிந்த அடிகள்‌ 81 
இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 84 
திருவைகர 94 
மாசறுகாட்சி 97 
பாம்பன்‌ கண்ட சேந்தன்‌ ' 100 
சமய உணர்ச்சி 108 
க, தியாகராசப்‌ பிள்ளை அவர்கள்‌ மறைவு 108 
பொன்மொழிகள்‌ 108 


மதிப்புரை 109 


இதழாசிரியர்‌ : மு. அருணாசலம்‌, எம்‌. ஏ., 
துணையிதழாசிரியர்‌ : வித்துவான்‌ அம்பை. இரா, சங்கரன்‌. 
சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌, 
12, இழக்கு மாடலீதி, மயிலாப்பூர்‌, சென்னை-4. 


சமாஜச்‌ செயற்குழுக்‌ கூட்ட அறிவிப்பு 

சென்னை மயிலாப்பூர்‌ மெமாடவிதி 12 ஆம்‌ எண்‌ 
ணுள்ள ௪மாஜ அனுவலகத்தில்‌ 26-4-70 ஞாயிறு காலை 
9-30 மணிக்கு ௪மாஜச்‌ செயற்குழுக்‌ கூட்டம்‌ நிகழும்‌. 
அவ்வமயம்‌ வசவு செலவுக்‌ கணக்கு, மாதக்‌ கூட்டம்‌, ஆங்கில 
சைவ இத்தாந்ச இதழ்‌ முன்னேற்றம்‌ முகலியனபற்றி 
ஆலோசிக்கப்பெறும்‌, செயற்குழு உதுப்பினர்கள்‌ எல்‌ 
லாரும்‌ தவறாது வருமாறு கேட்டுக்கொள்ளப்பெறுகின்‌ 
றனர்‌. (செயலாளர்‌) 


இரு. காய்‌னெவழுதி, ('£ இருவள்ளாவரகம்‌ ',; எங்‌ 
சாட்டுப்பாளையம்‌, புன்செய்ப்புளியம்பட்டி அஞ்சல்‌, கோவை 
மாவட்டம்‌) அவர்களும்‌, இரு, சப, சுனகசபை செட்டியார்‌, 
(15-51, 9 ஆவன கிராஸ்‌ W. E., தில்லை ஈகர்‌, திருச்சி-3) 
அவர்களும்‌ நம்‌ சமாஜ ஆயுள்‌ உணப்பினர்களாகச்‌ சோம்‌ 
அள்ளார்கள்‌ என்பதை மஒழ்ச்சியுடன்‌ தெரிவித்துக்‌ கொள்‌ 
கின்றோம்‌. 


ஈம்‌ ௪மாஜப்‌ பேரன்பர்‌ திரு. சொ, காராயணன்‌ செட்‌ 
டியார்‌ அவர்கள்‌, சம்‌ திருமகனார்‌ திரு. சங்காரவேலனார்‌ 
அவர்களுக்கு 9-2-70 ஆம்‌ காள்‌ நிகழ்ந்த திருமணத்தின்‌ 
போ, சமாஜ.த்‌ இற்கு நன்கொடையாக அளித்த சூ. 5-00ம்‌ 
வசப்‌ பெற்றது. அவர்கள்சமயக்‌ காணிக்கைக்கு நன்றியும்‌ 
பாராட்டும்‌ உரியதாகுக, 


இரிசெபுசச்‌ சைவ இத்தாந்த சபையில்‌ 1-9-1970 ல்‌ 
பெரியபுசாண விசிவுசைத்‌ தொடரில்‌ தஇிருாகர்‌ திரு. ௮, 
ஞானசம்பந்த முதலியார்‌ அவர்களால்‌ “மெய்ப்பொருளும்‌ 
விறன்மிண்டரும்‌ *' என்ற தலைப்பில்‌ அரிய விரிவுரை 
கிகழ்ததப்‌ பெற்றன. 


ஆர்க்காட்டில்‌ கம்‌ சமாஜ இத்திசை மாதக்‌ கூட்டமும்‌ 
வழிபாடும்‌ ஆர்க்காடு வாச வழிபாட்டுக்‌ கழகத்தின்‌ சார்பில்‌ 
3-5-70 ஞாயிறன்று கிழும்‌. சமாஜ அன்பர்கள்‌ யாவரும்‌ 
வற கலந்து இன்புற வேண்டு€ன்லோம்‌. 


Rog. M. 2330 ய. 


சிவமயம்‌ 


சி [.] © (0) 
ஆனைமுகன்‌ ஆறுமுகன்‌ அம்பிகைபொன்‌ னம்பலவன்‌ 
ஞானகுரு வாணியைஉள்‌ நாடு. 


சாதாரண ௫ சித்திரை ஏப்ரல்‌ 1970 | ஜகம்‌ 4 


அடர்த்து அருள்புரிந்த அடிகள்‌, 
( ஆசிரியர்‌ ) 


தேவாரங்களில்‌ ஆங்காங்கு சுவையான பல கருத்துக்‌ 
களும்‌, சமயத்‌ தத்துவக்‌ கருத்துக்களும்‌, வரலாற்றுச்‌ 
செய்திகளும்‌, இலக்கியச்‌ சுவையும்‌ பொருந்திய பாடல்கள்‌ 
பல காணப்படுகின்றன. திருவலம்புரததில்‌ அப்பர்‌ 
சுவாமிஃள்‌ தாம்‌ பாடிய திருத்தாண்டகம்‌ முழுமையும்‌ 
அகச்சுவை ததும்பப்‌ பாடியிருக்கிறார்‌. அப்பதீகத்துள்‌ 
கடைசிப்‌ பாடல்‌ சுவையான கருத்துடையது. இராமாவ 
தாரத்தில்‌ திருமால்‌ இராவணனை வென்றார்‌. எப்படி 
வென்றார்‌? கையிலே கோதண்டம்‌ ஏந்திச்‌ சென்றார்‌. 
தனியாகவா ? சேனையோடு சென்றார்‌. பரதகண்டசசை 
விட்டு இலங்கைக்குள்‌ நுழைய வேண்டுமே? அதற்காகச்‌ 
சேதுவுக்கு ௮ணையும்‌ கட்டினார்‌. இவ்வளவும்‌ ஆக, 
அங்குச்‌ சென்‌ றவுடனே இராவணனை வல்ல முடிக்ததா 2 
இல்லை. பல போர்கள்‌ செய்ய நேர்ந்தது. கடைசியாக 
அவர்‌ வென்றது, தம்மிடத்து விபீடனன அடைக்கலமாக 
வந்து புகுந்ததனாள்‌. பல நுட்பங்களை த்‌ தெரிந்து கொண்டு, 
அவை மூலந்தான்‌ இராவணனை வெல்ல முடிந்தது. 

செங்கண்மால்‌ சிலைபிடித்துச்‌ சேனை யோடும்‌ 

சேதுபந்‌ தனஞ்செய்து சென்று புக்குப்‌ 
பொங்குபோர்‌ பலசெய்து புகலால்‌ வென்ற 
போரரக்கன்‌-- 


மலர்‌ 
43 


88 சித்தாந்தம்‌ 


போரிட்ட லிருந்த கடுமையையும்‌ வீரத்தையும்‌ பல 
குறிப்புக்களால்‌ உணர்த்துகிறார்‌. திருமாலுக்குச்‌ செங்கண்‌ 
இபல்பாகவே உண்டு என்பது இலக்கிய மரபு. இங்குச்‌ 
செங்கண்‌ என்பது சீற்றத்தை உணர்த்தி நிற்பது. 
சென்று புக்கு” என்ற வினைச்‌ சொற்கள்‌, போரினுடைய 
அருமையை எடுத்துக்‌ காட்டுகின்‌ றன. அதுமட்டுமன்று. 
“பொங்கு போ பல செய்து ? என்பது, இவ்வருமையை 
இன்னும்‌ மிகுதிப்படுத்திக்‌ காட்டூகிறது. இறுதியில்‌ 
திருமாலுக்கு வெற்றி இடைத்தது போர்‌ த்‌திறமையினா 
லன்‌,று. புகலினால்‌-புகலால்‌ வென்றான்‌ என்றார்‌. விபீடண 


னுடைய அலடக்கலத்தால்தான்‌ வெற்றி உடைத்தது 
என்றார்‌, 


இந்த அரிய வெற்றி ஒரு புறமிருக்கட்டும்‌. இதை 
யொத்த நிலைமையில்‌ சிவபெருமான்‌ என்ன செய்தார்‌ ? 
இராவணன்‌ அவரை மதிக்காது கயிலையை எடுக்க முயன்‌ ற 
போது, மலை அசைந்தது; சிவபெருமான்‌ தமது வில்லாகிய 
பினாகத்தை நாடவில்லை; தமது திரீகுலத்தைத்‌ தேட 
வில்லை. பின்‌ என்ன செய்தார்‌ ? தமது கால்‌ விரலை 
ஊன்‌ றினார்‌; காலை ஊன்‌ றவில்லை ; ; ஒரு விரலைத்தான்‌ 
ஊன்றினார்‌ , அதவும்‌ சிறிதளவுதான்‌ ஊன்றினார்‌. 
ஊன்‌ றிய மாத்திரத்தில்‌ அவன்‌ தொலைந்தான்‌. எப்படி. ? 
பத்துத்‌ தலைகளிலுள்ள கிரீடங்கள்‌ எல்லாம்‌ பொடியாக 
வீழ்ந்தன. வீழ்ந்த மாததிரத்திலே, பெருமான்‌ அவனை 
அழிக்‌ஃ வில்லை ; அருள்‌ புரிந்தார்‌. இததான்‌ வேறுபாடு; 
_நெடுமுடிகள்‌ பொடியாய்வீழ 

அங்கொருதம்‌ திருவிரலால்‌ இறையே யூன்றி 


அடர்த்தவற்கே அருள்புரிந்த அடிகன-இந்நாள்‌ 
வங்கமலி கடல்புடைசூழ்‌ மாடவீ 
உலம்புரமே புக்கங்கே மன்னினாரே, 


இங்கு, திருமால்‌ மிக முயன்று இராவணனைக்‌ கொன்றே 
விட்டார்‌. அனால்‌ சிவபெருமான்‌ முயற்சியீன்‌ நிச்‌ சிறு 
விரலால்‌ அவனுடைய வலியழித்‌ அ, அருளும்‌ புரிந்தார்‌ 
என்று, இரண்டிலுமுள்ள முரண்பாட்டைச்‌ சுவைபட 
எடுத்தக்‌ காடடுவழுர்‌. அருள்‌ புரிதேது, அவனுக்கு 
ஆயுளும்‌ வாளும்‌ கொடுத்ததாகிய வரலாற்றைக்‌ கருதிக்‌ 
கூறியது. 


அடர்த்து அருள்புரிந்த அடிகள்‌ 89 


வலியழித்தது ஆற்றல்‌ மிக்க செயல்‌. அருள்‌ 
செய்தது கருணை மிக்க செயல்‌. இவை முறையே அப்ப 
னும்‌ அ௮ம்மையுமாகிய தன்மையைக்‌ காட்டுகின்றன, 
சமயக்‌ கண்கொண்டு பார்க்கும்போது, இவ்வாறு சிவமும்‌ 
சகீதியுமாகிய தன்பையை இங்கு உணரமுடி கிறது, 
தொடக்கத்தில்‌ இப்பதிகத்தை அஃ த்தறையில்‌ பாடி 
யிருக்கிறார்‌ என்று குறிபப்ட்டோம்‌. அககண்கொண்டு 
ஒரு தலைவியின்‌ வாயிலாக இப்பாடலை நோக்கும்போது, 
ஆற்றலும்‌ அன்பும்‌ மிகுந்த ஒரு தலைவனிடதது அவள 
கொண்ட காதல்‌ குறிப்பும்‌ இங்குக்‌ காணப்படுகிறது. 
இப்பாடலில்‌ அப்பர்‌ சுவாமிகள்‌ திருமாலையும்‌ சிவ 
பெருமானையும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லும்‌ கூற்றை உயர்வு 
தாழ்வு என்று கருதாமல்‌, நகைச்சுவை பொருந்திய இலக 
கியமாகப்‌ பார்த்தால்‌ இப்பாடலானது படிக்கப்‌ படிக்கச்‌ 
சிறந்த இன்பம்‌ தருவதாக இருக்கும்‌. 
செங்கண்மால்‌ சிலைபிடித்துச்‌ சேனையோடும்‌ 
சேதுபந்‌ தனஞ்செய்து சென்று புக்குப்‌ 
பொங்குபோர்‌ பலசெய்து புகலால்‌ வெனற 
போராக்கன்‌ நெடுமுடிகள்‌ பொடியாய்‌ வீழ 
அங்கொருதம்‌ திருவிரலால்‌ இறையே. யூன்றி 
யடர்த்தவர்க்கே அருள்புரிந்த அடிகள்‌ இந்நாள்‌ 
வங்கமலி கடல்புடைசூழ்‌ மாடவீதி 
வலம்புரமே புக்கங்கே மன்னினாரே, 


சந்தா நேயர்களுக்கு வேண்டுகோள்‌ 
தாங்கள்‌ அனுப்பவேண்டிய 1970-ஆம்‌ ஆண்டு 
சமாஜ உறுட்பினர்‌ கட்டணத்தை அனுப்பி விட்டீர்களா? 
இல்லையேல்‌ உடன்‌ அனுப்பிவைககுமாறு மேட்டுக்‌ 
கொள்கிறோம்‌. தற்போது பதவுத்தபால்‌ கட்டணம்‌ 
உயர்ந்திருப்பதால்‌ வி. பி பி யில்‌ சித்தாந்தம்‌ அனுப்பி 
வைப்பதானால்‌ ரூ 1-25 அதிகமாகும்‌. ஆகவே அ௩நிலை 
ஏற்படாதவாறு அன்பர்கள்‌ மணியார்டர்‌ மூலம்‌ உறுப்பி 

னர்‌ கட்டணத்தை அனுப்பி வைப்பது சாலச்சிறந்தது. 
எ செயலாளர்‌ 


௨ 
சிவமயம்‌ 


38--12--1969.ல்‌ காஞ்சிபுரத்தில்‌ நடைபெற்ற 
சென்னச்‌ சைவசித்தாந்த மகாசமாஜ 
64-ஆம்‌ ஆண்டு விழர 


இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 


இரு. 9, அருணவடிவேலு முதலியார்‌ அவர்கள்‌ 


திறாச்சிற்றம்பலம்‌ 
கருவார்‌ கச்சித - திருவே சம்பத்‌ 
தொருவா என்ன - மருவா வினையே. 
திருச்சிற்றம்பலம்‌ 
சித்தாந்தச்‌ செந்நெறி போற்றும்‌ செல்வர்களே / 
செல்வியர்களே ! இளைய ஈண்பர்களே / 
உங்கள்‌ அனைவருக்கும்‌ எனது உளமார்ந்த௩ன்‌ றியும்‌, 
வணக்கமும்‌ உரிபவான்‌ றன, 


சென்னைச்‌ சைவடித்தாந்த மகாசமாஜத்தினரும்‌, 
கச்சியம்பதிப்‌ பெருமக்களும்‌ என்மீது வைத்த பேரன்பா 
லும்‌, பழமை பாராட்டும்‌ பண்பினாலும்‌ மூழ்ச்சிக்குரிய 
ஒரு பெரும்பேற்றை எனக்கு அளித்துவளார்கள்‌. 
அஃதாவது, எனது வாழ்க்கைப்‌ பணிக்கு முறைப்படி 
உரிய ஆண்டெல்லையைக்‌ கடந்து நிற்கும்‌. அளவிற்கு 
முதுமையுற்ற என்னை, இளைஞர்‌ மாகாட்டிற்குத்‌ தலைவ 
னாக ஆக்கயிருப்பதேயாம்‌. மூதுமையில்‌ இளமை 
கிடைக்குமாயின்‌ அதணை எவரேனும்‌ மகிழ்ச்சியோடு 
எதிர்கொள்ளாதிருப்பரோ! இரரா. அதனால்‌, நானும்‌ 
இதனை ம$ூழ்வுடன்‌ ஏற்றுக்கொண்டேன்‌. இப்பணியை 
எனக்களித்த அனைவர்க்கும்‌ எனது உளமார்ந்த ஈன்றியை 
மீண்டும்‌ தெரிவித்தக்கொள்கன்றேன்‌. 


சென்ற முப்பது - முப்பத்திரண்டு ஆண்டுகட்கு 
முன்னர்‌-1997-ம்‌ ஆண்டு என்று நினைவு - சமாஜ ஆண்டு 
விழா இக்கச்சியம்ப யில்‌ நடைபெற்றது, அப்பொழுது 


இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 88 


தூத்துக்குடிச்‌ சைவசித்தாந்த சபைத்‌ தலைவர்‌, காலஞ்‌ 
மசன்ற பெரியாா இரு வெருருநாதப்‌ பிள்ளையவர்கள்‌ 
சைவர்‌ மாகாட்டுத்‌ தலவர்‌,. இரு பூ. ஆலாலசுந்தரச்‌ 
செட்டியார்‌ அவர்கள்‌ இளைஞர்‌ மஈநாட்டுத்‌ தலைவர்‌. 
மங்கையர்‌ மாகாட்டுத்‌ தலைவர்‌ ஒன்னார்‌ என்பது 
நினைவில்லை. சமா ஐக்‌ குறிபபல்‌ இருக்கும்‌. காலஞ்சென்ற 
பெருஞ்சொஃவிலக்களுர்‌, இரு ௮. மு சரவண முதலியார்‌ 
அவர்கள்‌, நாவலர்‌ இரு. சோமசுந்தர பாரதியார்‌ அவர்கள்‌ 
முதலியேபர்‌ சவர்‌ மாநாட்டின எழுச்சி வரயநத சொற்‌ 
மபாழிவாளர்கள. இறும்‌ ௩ல்ல பேச்சாளராய்த்‌ 
திகழ்கின்ற இரு. ச. சிவகுமாரன்‌ அவர்கள்‌ போல ற பலர்‌ 
அப்பொழுது இஃைஞர்‌ மாநாட்டில்‌ சைவ சமய ஆக்கப்‌ 
பணிகள்‌ பற்றி, இளமைக்‌ துடிப்புடன பேரிய பேச்சுககள்‌ 
இன்றும்‌ என்‌ உளளத்தில்‌ காட்சியளிக்கனறன. அது 
பொழுது, கானும்‌, இன்று இம்மாகாட்டை இங்கு 
நிகழ்ததவதுல்‌ பெரும்‌ பங்கு கொள்கிற என்‌ நணபா்‌ 
இரு. க. வச்ரெவேல்‌ முதலியார்‌ அவர்களும்‌, பறரும்‌ 
இளைஞர்களாய்௪ சமய நூலை ஆய்தல்‌, ஆயந்து பேசுதல்‌, 
வாரவழீிபாடு நிகழ்த்துதல்‌ முதலியவறறில்‌ டேரூக்கம்‌ 
உடையவர்களாய்‌ அருகம்தாம்‌. சமாஜச்‌ செயலர்‌, காலஞ்‌ 
சென்ற இரு. ம. பாலசுப்பிரமணிய முதலியார்‌ அவர்கள்‌, 
இரு. வி.க. அவர்கள்‌, இன்றும்‌ சமயப்பணியிற்‌ குன்றா 
ளைக்கமுடன வீளங்கும்‌ திரு. சச்சிதானந்தம்‌ பிள்ளையவர்‌ 
கள்‌ முதலிய பெரியோர்கள்‌ அன்று எங்களுக்கு அவ்வப்‌ 
பொழுது பாராட்டுச்செய்து ஊக௫ுவித்து வந்தார்கள்‌. 
இப்பழைய நினைவுகளெல்லாம்‌, சமாஜ ஆண்டுவிழா 
மீண்டும்‌ இக்கச்சியம்‌ பதியில்‌ மிகழவதையொட்டி. என்‌ 
உள்ளத்தில எழுகனொறன. இவற்றால்‌ உண்மையில 
இளமையைப்‌ பெற்றது போன்ற ஒரு புத்துணர்ச்சியை 
நான்‌ அடைகின்றேன்‌. இவ்வுணர்ச்சியோடு, இத்துணைக்‌ 
காலமாக நான்‌ சைவ சமயத்தில்‌ ஈடுபட்டிருந்த ஈடு 
பாட்டின்‌ பயனாக எனக்குத்‌ தோன்றிய சில கரு கதுக்களை 
இளைஞர்கள கிய உங்கள்‌ முன்‌ வைக்கின்றேன்‌. அவை 
களை நீங்கள்‌ அமைதியுடன்‌ எண்ணிப்‌ பார்த்து, ஏற்கும்‌ 
முறையால்‌ கொள்க. 


1] சித்தாந்தம்‌ 


தனிப்பட்ட குடும்பங்களோ அல்லது பொதுநல 
அமைப்புக்களோ - ஏன்‌? நாடுகளேகூட, தாம்‌ நின்று 
நிலவுவதற்கு இளைஞர்‌ உலகத்தைத்தான்‌ எதிர்‌ பார்க்‌ 
இன்றன. எனவே, சமயங்கள்‌ நின்று நிலவுவதற்கும்‌ 
இளைஞர்களே இன்றியமையா தவர்கள்‌ என்பது சொல்லத்‌ 
தேவை இல்லை. ஆயினும்‌, பிற துறைகளில்‌ இளைஞர்‌ 
உலகநோக்கு ஈம்பிக்சையூட்டுவதாய்‌ இருத்தல்‌ போலச்‌ 
சமயத்துறையில்‌ இருக்கின்றதா எனபது ஆராய்தற்‌ 
குரியது. 


நமது சைவசமயம்‌ இளம்பெருமக்களால்‌ ஆக்கம்‌ 
பெற்றதாகவே வரலாறு உள்ளது. சமயாசாரியர்‌ நால்வ 
ருள்‌ அப்பர்‌ தவிர ஏனைய மூவரும்‌ ஆண்டில்‌ இளைஞரே. 
அறுபான்மும்மை நாயன்மார்களில்‌ சிறப்புற்றவராகிய 
சண்டேசுர நாயனார்‌, “'பத்‌இ முதிர்ந்த பாலகனார்‌ ?? 
எனப்போற்றப்‌ பெறுகின்றார்‌. 


அன்பின்‌ மேல்‌எல்லைக்கண்‌ நிற்கும்‌ கண்ணப்பர்‌ 
கன்னிவேட்டைக்குச்‌ சென்ற கட்டிளைஞரே. திருமுறை 
யைக்‌ கண்டெடுத்து வகுத்துத்தந்த ஈம்பியாண்டார்‌ 
நம்பிகள்‌ பள்ளிச்‌ சிறுவராயுள்ளபொழுஃத பத்தி 
முதிர்ந்து விளங்கினார்‌ என அறிகின்றோம்‌. சந்தான 
குரவரில்‌ தலைவராகிய மெய்கண்டார்‌ ஈராண்டிற்‌ சிவ 
ஞானம்‌ பெற்றுயர்ந்து, சித்தாந்தச்‌ செஞ்ஞாயிறாய்‌ வீளங்‌ 
கினார்‌ என்று சொல்லப்படுன்றது. இனனும்‌ குமர 
குருபரர்‌, சிவஞானமுனிவரர்‌, சிவப்பிரகாசர்‌ முதலிய 
சைவப்பெரியார்‌ பலரும்‌ இனமையிமல முற்றத்துறந்த 
சிவநெறிச்‌ செல்வர்கள்‌ என்பது வெளிட்படை. 


அடுத்தப்‌ பார்க்குமீடத்து, யாழ்ப்பாணம்‌ ஆறுமுக 
நாவலர்‌, நா. கதிறைவேற்பிள் ளை முதலியோர்‌ இளமை 
முதலே சைவசமயத்திற்கென்று தங்களை ஓஒப்புவித்தக்‌ 
கொண்ட வராவர்‌. இவ்வளவு தொலைவு சேல்ல வண்டு 
வது ஏன்‌? நமது சமாஜம்‌ இத்துணை ஆண்டு நின்று 
நிலவி அரும்பெரும்‌ பணிகளைச்‌ செய்தவருதற்கு இதன்‌ 
கண்‌ முன்னின்று உழைத்த - உழைக்கின்ற பெரியார்‌ 
பலரும்‌ இளமைப்‌ பருவம்‌ முதலாகவே சைவப்பணியில்‌ 


இணைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 87 


ஈடுபட்ட பெருமக்கள்‌ என்பது வெளிப்படை, இக்‌ 
நிலையைப்‌ பெற்றுள்ள சைவச.மயத்தில்‌ இளைஞர்‌ உலகம்‌ 
இன்று எவ்வாறுள்ளது? முன்னிருந்த அளவில்‌ குறை 
யாமலாயினும்‌ நின்று எதிர்காலத்தைப்‌ பறறி நம்பிக்கை 
யைத்‌ தருகின்‌ றதா என்று பார்க்கவேண்டும்‌. 


இங்குக்‌ கூடியிருக்கும்‌ உங்களில்‌ பலர நான்‌ 
நன்கறியமாட்டேன்‌ அதனால்‌, உங்களுடைய அன்றாடப்‌ 
பழக்க. வழக்கங்களையும்‌ நரன்‌ அறிந்திலன்‌. ஆயினும்‌, 
பல்லாணடுகளாக நான்‌ ஆசிரியப்பணி செய்து வருபவன்‌ 
என்ற முறையில்‌, இக்கால இளைஞரது போக்கை ஒரு 
வாறு உணர்ந்தவன்‌ என்று என்னைச்‌ சொல்லிக்‌ காள்‌ 
வேன்‌, அவ்வகையில்‌ நான்‌ காண்பன சில. 


பள்ளிகளிலோ, கல்லுரிகளிலோ பயிலும்‌ மாணவர்‌ 
நிலையில்‌ இருப்பவர்களோ, படிப்பை முடித்து 
நல்ல சில அலுவல்களில்‌ இருப்பவர்களோ இன்று திருநீறு 
அணிவதிலும்‌, சமயக்‌ கூட்டங்கட்கும்‌, கோயில்கட்கும்‌ 
செல்வதிலும்‌ கூசுதல்‌ உடையவராய்‌ இருத்தலும்‌, 
அவ்வாறே சமய நூல்களைப்‌ படிப்பது, ஆராய்வது 
என்பவற்றில்‌ விருப்பமில்லாதவராய்‌ இருத்தலும்‌ காணப்‌ 
படுகின்றன. இந்நிலை இந்து சமயத்தில்‌ - சிறப்பாகச்‌ 
சைவ சமயத்தில்தான்‌ உள்ளது. 


சைவக்‌ குடும்பத்தில்‌ பிறந்த சைவ இளைஞர்களில்‌ 
இன்று எத்‌ துணைப்பேர்‌ சைவ அனுட்டானங்களை உனடய 
வராய இருககன்றனா ?. எத்துணைப்பேர்‌ கோயிலுக்குச்‌ 
சென்றோ வீட்டில்‌ இருந்தோ இறைவனை 
வழிபடும்‌ நியமம்‌ உடையவராய்‌ இருக்கின்றனர்‌? எதி 
துணைப்பேருக்குச்‌ சைவசமயப்‌ பெர்யார்களது வரலாறு 
களும்‌, சைவசமய மரபுகள்‌, கொள்கைகள்‌ முதலியனவும்‌ 
தெரியும்‌ ? சாத்திரவன்மை உடைய சைவ இளைஞர்‌ 
இன்று இருக்கின்றார்களா, அல்லது உருவா௮யேனும்‌ 
வருகன்றார்களா, உருவாவதில்‌ ஆர்வமேனும்‌ உடையவர்‌ 
களாய்‌ இருக்கின்றார்களா என்பது பெரிதும்‌ ஐயத்திற்கு 
இடமாகவே உள்ளது. இந்கிலை சைவசமயத்தின்‌ எதிர்‌ 
கால நிலைபற்றி ஈம்பிக்கை தருவதாய்‌ இல்லை, 


99 சித்தாந்தம்‌ 

ஒரு தலைமுறைக்கு உட்பட்ட சில்லாண்டுகளுக்குள்‌ 
இந்நிலை ஏற்பட்டதற்குக்‌ காரணம்‌ யாது? காலப்‌ 
போக்கும்‌, சூழ்நிலைகளும்‌ காரணம்‌ என்று எளிதில்‌ 
விடை கூறிவிடலாம்‌. அவையெல்லாம்‌ ஓரளவு காரண 
மாய்‌ இருக்கலாம்‌. ஆயினும்‌, அவைகளையே சொல்லித்‌ 
குட்டிக கழித்துவிட முடியாது. எல்லாத்‌ துறைகளும்‌ 
காலத்திற்கு ஏற்ப நிலைபெற்று வரும்‌ பொழுது, உண்மை 
யையே உயிர்நாடியாகக்‌ கொண்ட சமயம்மட்டும்‌ காலச்‌ 
ரூழ்றிலையால்‌ நிலையின்றி நீங்குதல்‌ எவ்வாறு? ஆகவே, 
இத்துறையில்‌ அடிஙிலையான குறை ஏதோ இருத்தல்‌ 
வேணமும்‌. எனககுச்‌ சில கருத்துக்கள்‌ தோன்‌ றுகின றன. 
நீங்கும்‌ எண்ணிப்‌ பாருங்கள்‌; மற்றவர்களும்‌ 
எண்ணிப்பார்க்கட்டும்‌. 

ஒவ்வொரு சைவர்‌ வீட்டிலும்‌ சிறிய அளவிலாவது 
சைவ அனுட்டானம்‌, வழிபாடு, தருமுழைப்‌ பாராயணம, 
ந2யனமார்களது சிறப்புமாட்‌ கொண்டாட்டம்‌, குறிப 
பிடட காலஙகளிலாவது கோயிலுக்குச்‌ செல்லும்‌ நியமம்‌ 
முதலிய சூழ்நிலைகள்‌ அமைந்திருத்தல்‌ வேண்டும்‌. 
மூதியயோர்களே இவற்றில்‌ மு.தறபங்கு பற்றபவர்களாய்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. அதனோடு தங்கள்‌ சந்ததியினர்க்கு 
இளமையிலேயே இத்தகைய செயல்களை நியமங்களாக 
ஆக்‌, இயன்ற அளவில்‌ இயற்றிவரச்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. ஒன்றைச்‌ செய்ய வேண்டும்‌ எனற விருப்பம்‌ 
இருப்பினும்‌ செய்ய மனம்‌ செல்லாததறகும்‌, செய்ய 
லாகாது ௭ ன்று நினைப்பினும்‌ விடமுடியாமல்‌ போவதற்கும்‌ 
பழக்கம்‌ இன்மையும்‌, பழக்கம்‌ உடைமையுமே முதன்மை 
யான காரணம்‌. எனவே, பெற்றோரும்‌, மற்றோரும்‌ 
தங்கள்‌ இளந்தலைமுறைபினருக்கு இததகைய சமயப்‌ 
பழக்கத்தை இனமையிமல உணாடாக்குதலைத்‌ தங்கள்‌ 
தலையாய கடமையாகக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. சமய 
ஒழுக்கம்‌ அன்றாடப்‌ பழக்கமாகிவிட்டால்‌, பின்னர்‌ அது 
பற்றியார்‌ எது சொன்னாலும்‌, எது செய்தாலும்‌ அஃது 
எளிதில்‌ நீங்கிவிடாது. இத்தகைய சூழ்சிலையையும்‌, 
பழககத்தையும்‌ உணடாக்கும்‌ மில்மை, சைவர்‌ வீடு 
களிஃலலய குறைந்துள்ளது என்றே நான்‌ கருதுகின்‌ 
மேன்‌. 


இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 89 


இளமையிலே இத்தகைய பழக்கத்தை ஏற்படுத்து 
வதோடு, வயது செல்லச்‌ செல்ல மற்றைய கல்விபோலச்‌ 
சமயக்‌ கல்வியை மக்கட்கு ஊட்டுவதையும்‌ பெற்றோரும்‌, 
மற்றோரும்‌ குறிக்கொண்டு செய்தல்‌ வேண்டும்‌. 
மற்றைய கல்விகள்‌ இஞ்ஞான்று இளைஞர்கட்கு 
எப்படியோ ஓரளவேனும்‌ கிடைத்து வீடுன்றது. 
ஆனால்‌, சமயக்‌ கல்வி அவர்கட்குக்‌ கடைப்பசற்கு 
வாய்ப்பே இல்லாததுடன்‌, அதற்கு எதிரான கருத்துக்‌ 
களைத்‌ தருகின்ற சூழ்நிலைகளும்‌ மிக உள்ளன. ஆஃவே, 
சமயக்‌ கல்வியை மக்கட்குப்‌ புகட்டுவதில்‌ முதியோர்கள்‌ 
சோர்வுற்றிருத்தல்‌ கூடாது. 

“ ஈன்றுபுறந்‌ தருதல்‌ என்தலைக்‌ கடனே 

சான்றோ னாக்குதல்‌ தந்தைக்குக்‌ கடனே '! 

என்றதில்‌, 'சான்றோனாக்குதல்‌? என்பதைத்‌ தம்மக்கட்டு 
உலகியற்‌ கல்வியை ஓரளவு கற்பித்துவிடும்‌ அளவிற்கே 
இஞ்ஞான்று தந்தைமார்கள்‌ கடனாகக்கொண்டு வீடுனெ 
ருர்கள. அதுதான்‌ இளைஞரிடையே சமயப்‌ பற்றுக்‌ 
கிளர்கநதெழாமைக்குக்‌ காரணமாய்‌ இருக்குமோ என்று 
நான்‌ எண்ணுகின்றேன்‌, இளமையிலே சமய ஓமழுககத்‌ 
தில்‌, ஈடுபடுத்தி, வயது மிக மிக ஏனைக்‌ கல்வியோடு 
சமயக்‌ கல்வியும்‌ குறையறப்‌ பெறச்‌ செய்தால்‌, முன்னைப்‌ 
பழக்கம்‌ பின்னும்‌ வலுப்பெற்று ஓங்கி நிலைபெற்றுப 
பயன்‌ தரும்‌ என்பதில்‌ ஐயமில்லை ஆனால்‌, இம்முறை 
இன்று எங்கும்‌ மிக மிகக்‌ குறைவாகவே உள்ளது என்று 
சொல்லலாம்‌. 


முதியோர்‌ கடமை இதுவாயினும்‌, இளைஞரும்‌ 
அவர்க்குக்‌ &ழ்ப்படிந்து அவர்வழி நிறறல்‌ இன்றியமை 
யாதது. முதியோரினும்‌ தம்மை அறிவு முதிர்ந்தவா 
களாக எண்ணி, முதியோர்‌ சொற்களுக்குப்‌ போதிய 
மதிப்புத்‌ தாராது செல்லும்‌ போக்கு என்றும்‌ உள்ள ஒன்‌ 
றுயினும்‌, இக்காலத்தில்‌ இது சற்று மிகுதியாய்க்‌ காணப்‌ 
படுகின்றது. * மூத்தோர்‌ சொல்‌ வார்த்தை அமிர்தம்‌ ?? 
என்று கூறிய ஒளவையார்‌ வாக்கியம்‌, இன்று பொருள்‌ 
உடையதா கவே கருதப்படவில்லை. இதற்குக்‌ காரணம்‌, 
முதியோர்‌ கற்ற கல்வியிலும்‌, அவர்களுக்கு உள்ள 


0 சித்தாந்தம்‌ 


உலக அனுபவத்திலும்‌ தாங்கள்‌ கற்கும்‌ கல்வியும்‌ , 
காணும்‌ உலக அனுபவமும்‌ அளவீலும்‌, தரத்திலும்‌ 
உயர்ந்தனவாக மதித்துக்கொள்ளும்‌ ஒரு மனப்பான்மை 
யேயாகும்‌. இது வருந்தத்‌ தக்கதொரு போக்கு. 
கோற்றத்திலேய களையவேண்டிய ஒரு போக்கு. 


சமயத்‌ துறையில்‌ இஃது இன்னும்‌ சிறிது மேலோங்கிக்‌ 
காணப்படுகின்றது. 


கல்வியின்‌ தரம்‌, அறிவின்‌ தரம்‌ எவ்வாறு இருப்‌ 
பினும்‌ அனுபவத்திற்கு ஒரு தனிப்பயன்‌ உண்டு 
என்பதை மக்கள்‌ அறிந்து கொளளல்‌ வேண்டிம்‌. “பள்ளிக்‌ 
கணக்குப்‌ புள்ளிக்கு உதவாது” என்பது ஒரு பழமொழி. 
எட்டில்‌ சிலவற்றைப்‌ படித்துவிட்டு, அவற்றை அப்படியே 
உலகத்தில்‌ கண்டுவிடலாம்‌ என்று நினைத்தால்‌, அது 
வெறும்‌ பகற்கனவேயாய்‌ முடியும்‌. அதனால்தான்‌, சில 
பணித்துறைகளில்‌ அதுபற்றிய கல்வியைக்‌ கற்று முடத்து 
விட்டாலும்‌, தனியாக அப்பணியில்‌ இறங்க வொட்டாது, 
அப்பணியில்‌ தேர்ந்துள்ள ஒருவர்‌ ழ்‌ இருந்து சிலகாலம்‌ 
பயிற்சி பெற வேண்டும்‌ என்று வைததீருக்கின்றார்கள்‌. 
எனவே, அனுபவம்‌ என்பது ஒரு தனிப்பெருஞ்‌ செல்வம்‌ 
என்பதையும, அது வயது முயற்சியால்‌ வருவதன்‌ றி 
இளமையிலே வந்துவீடுவதன் று என்பதையும்‌ அறி 
வுடைய இளைஞர்‌ நன்குணர்ந்து கொள்ளல்‌ வேண்டும்‌. 
அவ்வாறு உணராது, தங்களைத்‌ தாங்களே பேரறிவும்‌, 
பேரனுபவமும்‌ உடையவர்களாக மதித்துக்கொண்டு 
நடக்‌ கத்தணிவார்களானால்‌, ௮து, தாய்க்கு மகள்‌ மகப்‌ 
பேறு பார்ககச்‌ சென்ற கதையாய்‌ முடியும்‌. 


மூவாட்டைப்‌ பிராயத்திலே அம்மையின்‌ அருட்பாலை 
உண்டு தாவில்‌ தனிச்சிவஞான சம்பநதரான ஆளுடைய 
பிள்ளையார்கூடத்‌ தம்‌ தாய்‌ தந்‌ைதையரது சொல்லுக்கு 
மாறு சொல்லியதாகவோ, மாறாக நடக்ததாகவோ 
வரலாறு இல்லை. ஞானத்‌ தவழுனிவராகிய அப்பர்‌ 
வார்த்தைக்காயினும்‌ ஞானசம்பந்தர்‌ மாறு சொன்னதாக 
வரலாறு இருக்கின்றது; ஆனால்‌ தம்‌ ஐநதையார்‌ 
கொல்லுக்கு அவர்‌ மாறு சொல்லியதாக வரலாறு இல்லை. 
உபஈயனம்‌, திருமணம்‌ என்பன ஞானசம்பந்தரது 


இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 01 


நிலைக்குச்‌ சிறிதும்‌ ஏலாச்‌ செய்கைகள்‌, ஆயினும்‌ 
அவற்றைத்‌ தாய்‌ தந்தையரது விருப்பத்திற்கு ஏற்கவே 
அவர்‌ ஏற்றுக்கொண்டார்‌ எனக்‌ கருதவேண்டியுள்ள து. 
என்ன இருப்பினும்‌, ஞானசம்பந்தருக்கருந்த உயர்‌ 
ஞானம்‌ அவர்‌ தம்‌ தந்தையாருக்கு இருந்ததென்று சொல்ல 
இயலாது. அதனால்‌ அவர்‌ தம்‌ மகனார்க்கு உபகயனப்‌ 
பேற்றையும்‌, திருமணப்‌ பேற்றையும்‌ பெறுவிப்பதில்‌ 
பேரார்வம்‌ உடை. வராய்‌ இருந்திருத்தல்‌ இயல்பே. 
ஆயினும்‌, அவற்றை ஞானசம்பந்தர்‌ ஏற்றுக்கொண்டது 
தான்‌ வீயப்பாகன்றது. உபாயனச்‌ சடங்கினால்‌ ஞான 
சம்டந்தருக்கு எய்தும்‌ குற்றம்‌ ஒன்‌ றும்‌ இல்லை. அதனால்‌, 
அதனை அவர்‌ எளிதில்‌ ஏற்றுக்கொண்டதாகத்‌ தெரி 
கின்றது. ஆயினும்‌, திருமணத்திற்கு அவர்‌ எளிதில்‌ 
உடன்படாமல்‌ மறுத்தமை காணப்படுகின்றது. அவ்‌ 
விடத்திலும்‌ சேக்கிழார்‌, திருமணம்‌ பற்றிச்‌ சிவபாத 
இருதயர்‌ நேரே ஞான சம்‌டந்தரிடம்‌ சொல்ல அவர்‌ மறுத்த 
தாகச்‌ சொல்லவில்லை. உறவினரும்‌, பிறருமாகிய வேறு 
பலர்‌ ஞானசம்பந்தரிடம்‌ அதனைக்‌ கூறியதாகவே 
சொல்லுகின்றார்‌. ஆயினும, ஞானசம்பந்தர்‌ உடன்பட்ட 
பின்பு, * தந்‌தையருந தாங்கரிய பெருவாழ்வு பெற்றார்‌ 
போல்‌ களிப்பெய்தினார்‌ ' எனக்‌ கூறுகின்றார்‌. இவறறா 
லெல்லாம்‌, மூத்தோர்க்கு அடங்கி நடத்தல்‌ அறிவுடை 
மக்கட்கு எத்தணை இன்றியமையாததாய்‌ உள்ளது 
என்பது விளங்கும்‌. 

சமயம்‌ வளர்ச்சியடையாததற்குக்கூட, அத்துறையில்‌ 
மூத்தோராய்‌ உள்ளவர்களது சொல்லுக்கு மக்கள்‌ 
போதிய மதிப்புத்‌ தாராமையேயாகும்‌. பிற பிற துறை 
களில்‌ தலைவர்களாய்‌ உள்ளவர்கள்‌ எவையேனும்‌ சில 
வற்றைச்‌ சொல்லிவிட்டால்‌, அவைகளை ஆராய்ச்சி 
சிறிதும்‌ இன்‌ றி அப்படியே வேதவாக்கயமாகக கொண்டு 
நடைமுறையில்‌ பின்பற்றத்‌ துடிக்கும்‌ போக்கும்‌, சமயத்‌ 
துறையில்‌, அருள்பெற்ற நிறைமொழி மாந்தரது அருட்‌ 
டிருமொழிகளாயினும்‌ அவற்றைப்‌ பற்றி ஐயமும்‌, 
ஆராய்ச்சியும்‌ கொணடு. பீன்பற்றத்தயங்கும்‌ போக்கும்‌ 
காணப்படுதலை யாவரும்‌ அறிவர்‌. இதுதான்‌ இன்று 
சமயம்‌ தழைத்தோங்காமைக்குக்‌ காரணமாய்‌ உள்ளது. 


பு சித்தாந்தம்‌ 


இப்‌ பாக்னெச்‌ சைவ இளைஞர்கள்‌ கைவிட வேண்டும்‌ 
மறு சொல்லிக்கொளக்றேன்‌. 


ஐயமும்‌, ஆராய்ச்சியும்‌ இளைஞர்களுக்கு வேண்டா 
என்று நான்‌ சொல்லவில்லை. ஆயினும, தங்கள்‌ புத்தம 
புயய உள்ளங்களில்‌ புதியனவாகத்‌ தோன்‌ றுகன்ற 
ஜடங்களையே முடிந்த முடிபாக வைத்துக்‌ கெண்டு, சபய 
மணமைகளைக கைவிட்டுவிடுதல்‌ கூடாது எனறு மடடுமே 
சொடல விரும்புகிமறன்‌. எனவே, சமய ஒழுக்கங்களை 
முன்னோர்‌ வழிப்படி யே பற்றி நின்று, அவை பற்றி ஐயம்‌ 
தோன்றுமாயின்‌, அவைகளைத்‌ தக்க நூலகள்‌ வாயீலா 
கவும்‌, கேள்வி வாயிலாகவும்‌ நீக்கி பகாளவதில 
இனைஞர்கள்‌ ஊக்கம்‌ உடையவர்களாதல்‌ வேண்டும்‌, 
அதற்கு ஏனைக்‌ கல்விகேள விகளுடன்‌ சமயநூ ற்‌ கல்வியும்‌, 
கேள்வியும்‌ இன்றியமையாதன என்பதைச்‌ சொல்ல 
வேண்டுவதில்லை. இக்கல்வி கேள்விகளில்‌ இளைஞாகள்‌ 
ஊககங்‌ காட்டுவார்களானால்‌, அவற்றிறமா ஆவன 
வற்றைப்‌ புரிவதில்‌ முதியவரும்‌ சோர்வன்றி முயலுவா, 
நமது சமாஜம்‌ போன்ற பெரிய அமைப்புக்களும்‌, பீற 
சிறிய அமைப்புக்களும்‌ அவர்கள்‌ முயற்சிக்கு உறுதுணை 
யாய்‌ அமையும்‌. 


“சமய நூல்‌ ? என்றால்‌, சைவத்‌ திருமுறை, சாத்திரம்‌, 
புராணம்‌, இதியாசம்‌ என்பன மட்டுமலல; திருவவளு 
வரது திருக்குறள்‌, ஒளவையாரது மூதரை, ஈல்வ(ழி 
பொன்ற அதநால்களும்‌. இன்னும்‌ புறப்பாட்டு, அஃப்‌ 
பாட்டு முதலிய சங்க இலககியஙகளுங்கூடத்தான சமய 
நால்கள்‌. அவைகள்‌ சமய உண்மைகளை மறைமுக ாகக 
கூறுவன. ஆதலின்‌, அவ்வுண்மைகள்‌ புலனாகுமாறு 
அவற்றைக்‌ கற்பித்தலும்‌, கேட்பித்த லும வேணடும்‌. 


மது சமயத்தில்‌ அறறெறியும்‌, பொகுகல நோக்கும்‌ 
இல்லை என்பதாக நினைக்கும்‌ நினைப்பு ஒன்று பலரிடையே 
இருத்தலை அறிகினறோம்‌. இது மிஃவும்‌ தவறுடைய 
தொன்று. ௩ம்‌ சமயத்தில்‌ இளைஞாகளுக்குப்‌ பற்று 
வளராமல்‌ போவதற்கு இந்கினைப்பும ஒரு காரணம்‌. 
இக்கிலை, மேற்கூறிய பொது நூல்களை௪ சமயகோக்கல்‌ 


இலாஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 98 


எடுத்துக்‌ கூறும்‌ முறையால்‌ நீங்குவதாகும்‌. இவற்றின்‌ 
பொருட்டு இலக்கியம்‌, திருமுறை, சாத்திரம்‌ முதலிய 
வற்றைத்‌ தகீகவகையில்‌ கற்பிக்கும்‌ பாட வகுப்புக்களும்‌, 
சொற்பொழிவு அவை, கருத்தரங்கு முதலிய நாலரங்கு 
களும்‌ அவ்வப்பொழுது ஆங்காங்கு நிகழச்‌ செய்தல்‌ வேண்‌ 
டும்‌. இத்தகைய அறிவுத்‌ துறைகளேயன்றிச்‌ செயல்‌ 
துறையில்‌ வாரவழிபாடு, தல யாத்திரை முதலியனவும்‌ 
ஈ௩டைபெறல்‌ வேண்டும்‌. இவற்றிலெல்லாம்‌ முதியோர்கள்‌ 
இளைஞர்களுக்குப்‌ பெரும்‌ பங்கு வழங்குதல்‌ வேண்டும்‌; 
இளைஞர்களும்‌ அவற்றை மகிழ்ச்சியோடு ஏற்று ஊக்கத்‌ 
துடன்‌ செயலாற்ற வேண்டும்‌. 


சமயத்துறையில்‌ இளைஞர்கள்‌ தங்களுக்கு உள்ள 
ஐயங்களைக்‌ கேட்டுத்‌ தீர்த்துக்கொள்ளுதற்கு இக்‌ 
நூலரங்குகளில்‌, முதியோர்கள்‌ நல்ல வாய்ப்புத்‌ தந்து 
அவர்களுக்கு மனநிறைவைத்‌ தருதல்‌ வேண்டும்‌. 
முதியோர்களும்‌ கருத்தரங்குகள்‌ ஈடத்திக்‌ காலத்திற்‌ 
கேற்பச்‌ செய்ய வேண்டுவனவற்றைத்‌ தெரிந்து, சமய 
உண்மைகளையும்‌, சமய ஒழுக்கங்களையும்‌ இளந்தலை 
முறையினர்‌ ஆர்வத்தோடு பின்பற்றி ஓழுகுவதற்கு 
ஏற்றமுறையில்‌ வழிவகுத்தல்‌ வேண்டும்‌. இவையெல்‌ 
லாம்‌ ஓரளவிலேனும்‌ ஈடைபெறுமானால்‌, நமது சமயம்‌ 
எதிர்காலத்தில்‌ ஓரளவேனும்‌ ஙின்று நிலவி அனை 
வர்க்கும்‌ பயன்‌ தருவதாய்‌ அமையும்‌ என்று எதிர்பார்க்க 
லாம்‌. இவற்றிற்மகல்லாம்‌ நமது சமாஜமும்‌, பிற சைவ 
அமைப்புகளும்‌ ஆவன செய்யும்‌ என்று நம்புவோம்‌. 


இவ்வாறு நாம்‌ எண்ணும்‌ எண்ணங்களும்‌, செய்யும்‌ 
முயற்சிகளும்‌ இனி நிறைவேறவும்‌, சிறப்பாக இளைஞர்‌ 
உள்ளங்கள்‌ யாவும்‌ செந்நெறி பற்றிச்‌ சிறப்பெய்தவும்‌ 
தருவருள புரியுமாறு எல்லாம்வல்ல இறைவனை வேணபு. 
அமைகின்றேன்‌. இவ்வரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய 
அனைவர்க்கும்‌, இதுகாறும்‌ இருந்து கேட்ட யாவர்க்கும்‌ 
எனது நன்‌ நி கலநத வணக்கத்தை மீண்டும்‌ தெரிவித்துக்‌ 
கொள்‌ கின்றேன்‌. வணக்கம்‌. 


தலப்‌ பகுதி 
இருவைகா 
மூ, ௮, 


இடம்‌: கும்பகோணத்துக்குச்‌ சிறிது வடமேற்காக 
இன்னமபர்‌, புற்மபயம வழியாகச்‌ செல்லும்‌ கப்பிச்சாலையின்‌ 
புறமபயமடைங் மூன்று மைல்‌ சென்றால்‌ கொள்ளிடத்‌ 
இன்‌ கென்‌ கரையில்‌ கோயிலை அடையலாம்‌, 


பெயர்‌: வைகா, வைகாவூர்‌ என்று பெயர்‌ வழங்கும்‌. 
வில்வவனம்‌ என்ற பெயரும்‌ உடையது சுவாமி பெயர்‌ 
வில்வவ2னசரர்‌. அம்பிகை வளைக்கை நாயகி, சர்வஜன 
ரட்சக, சலவிருட்சம்‌ வில்வம்‌. திர்த்தம்‌ யமதிர்த்தம்‌, 
பூதேவி பூசித்தமையால்‌ பயூபுரம்‌, 

கோயில்‌: கிழக்கு பார்த்த சந்நிதி, வெளியிலும்‌ 
உட்புறத்திலும்‌ மொட்டைக்‌ கோபுரம்‌. இரண்டு பெரிய 
மதில்கள்‌ உள்ளன, உள்மதில்‌ மிகவும்‌ பெரியது; ஈல்ல 
நிலையில்‌ உள்ள. வெளி மதில்‌ பழையது. கோபுர 
வாயிலில்‌ தலவரலாறாகியவேடன்‌ வசலாறு சிற்பமாக 
உள்ள, கோயிலுக்கு எதிரில்‌ யம தீர்த்தமும்‌ இடப்புறத்‌ 
தில்‌ ஞானசம்பந்தர்‌ கோயிலும்‌ உள்ளன. அங்கு மூவரும்‌ 
உள்ளனர்‌. அம்பாள்‌ கோயில்‌ வடபுறத்தில்‌ தனியாகக்‌ 
கிழக்கு நோக்‌ உள்ளஅ. 


மூர்த்தி: மொட்டைக்‌ கோபுரச்தில்‌ விநாயகரும்‌ 
வடபுறத்தில்‌ ஈடசாசர்‌ வடிவமும்‌ உள்ளன. சிவராத்திரி 
நாலாம்‌ காலத்தில்‌ சிவபெருமான்‌ பரிவார தேவதைகளோடு 
வேடனுக்குக்‌ காட்டு கொடுத்த சிற்பம்‌ உள்ள. விநாயக 
ருடைய மூஞ்சூறு பிரசாதம்‌ கொண்டுள்ளஅ; படையெடுத்து 
வத யமனோடு போரிட்டு விரட்டுவதற்காக எல்லா நந்தி 
களும்‌ யமன்‌ வரும்‌ திசையாகிய கிழக்குத்‌ இசையில்‌ திரும்பி 
யிருக்கிறார்கள்‌. தென்கேோஷ்டத்தில்‌ ஈர்த்தன கணபதி, 
அகத்தியர்‌, தக்ஷிணாமூர்த்தி இரண்டு வடிவங்கள்‌, 
பி... சாடனர்‌. த௯திணாமூர்த்தி மிதித்த முயலகன்‌ கிழக்குப்‌ 
பக்கம்‌ இருக்கறது, புதிய வடிவம்‌ பழையதைகிட மிகப்‌ 


திருவைகா்‌ 95 


பெரிய. கோஷ்ட தக்றிணாகூர்ததி மிகப்‌ பழைய வடிவ$ம்‌ 
கையில்‌ தண்டுள்ளன. த௯ரிணாகூர்த்திக்கு எதிரில்‌ 
வடக்கில்‌ சப்த சன்னிகைகளுக்குத்‌ தனிக்‌ கோயில்‌ உள்ள அ. 
பின்கோட்டத்தில்‌ லிங்கோத்பவர்‌ இருக்கிறார்‌. நிருதி 
விமாயகர்‌ கோயில்‌ வெளிமண்டபத்அக்கு அருகில்‌ இருக்‌ 
இற.௫. ஆணமுகப்பெருமான்‌ மிகப்‌ பெரிய வடிவத்‌ இடன்‌ 
மயில்மீஅ அமர்ந்கள்ளார்‌. இது அழகிய வடிவம்‌, வட 
புறம்‌ கோட்டங்களில்‌ பிரமன்‌, அர்த்தநாரிஸ்வார்‌; மகிழத்‌ 
தன்மீது அட்டபுஜ அர்க்கை இருக்கின்றனர்‌. சண்டேசர்‌ 
பழையவர்‌, புதியவர்‌ ஆக இருவர்‌ உள்ளனர்‌. மூலவர்‌ 
சுயம்பு மூர்த்தி. அபிஷேகம்‌ செய்வதில்லை, அவாசபாலகர்‌ 
களுக்குப்‌ பதில்‌ பிர்மவிஷ்ணுக்கள்‌ உள்ளனர்‌. முன்‌ 
புறத்தில்‌ மாகாளி, வைணவி, பைரவர்‌ வடிவங்கள்‌ 4, 
சந்திரன்‌ சூரியன்‌ ஆகிய இருவர்‌, சனி உருவங்கள்‌ உள்ளன. 


உற்சவ மூர்த்திகள்‌ அனைவரும்‌ உள்ளனர்‌. ஈடசாச 
வடிவம்‌ மிகவும்‌ சிறப்பான௫, 33 அடி உயரத்துடன்‌ சடை 
யோடு கூடியது, 


வரலாறு: இந்தத்‌ தலத்தில்‌ சிவராத்திரி மிக்க 
விசேஷமான. இவசாத்திரியன்னு மான்‌ வேட்டையாடி. 
வந்த ஒரு வேடன்‌ மானைத்‌ அரத்திவர அம்மானினுடைய 
துன்பத்தைக்‌ கண்டு இரங்கிய வில்வவனேசர்‌ ஒரு புலி 
வடிவம்‌ எடுத்து எதிரில்‌ வர வேடன்‌ அஞ்சி ஐடி, கோயிலில்‌ 
இருந்த வில்வ மாத்தில்‌ ஏறிக்கொண்டான்‌. புலி வடிவாக 
வந்த பெருமான்‌ மரத்தின்‌ அடியில்‌ இரவு முழுவதும்‌ இருக்‌ 
தார்‌. மரத்தில்‌ ஏறிய வேடன்‌ தனழைகளேக்‌ கொய்து 82ழ 
போட வில்வப்‌ பத்திரங்கள்‌ ழே புலி வடிவாயிருக்த 
பெருமான்மீது விழுந்தன. பொழுஅ௮ விடியும்‌ நேசம்‌ 
அவனுடைய ஆயுள்‌ முடிக்‌தமையால்‌ அப்போது உயிரைக்‌ 
கவரவந்த யமனை சிவபெருமான்‌ அணையால்‌ கந்தியம்‌ 
பெருமான்‌ வெருட்டி. ஓட்டி விட்டார்‌, இங்கு ஈந்தி யம 
திர்த்தம்‌ உண்டாக்க இறைவனைப்‌ பூஜித்‌ ௮ வழிபட்டு அவர்‌ 
கருணைக்குப்‌ பாத்திரமானான்‌. அன்னு சிவராத்திரியா 


யிரு்‌தபடியினாலும்‌ வேடன்‌ பகல்‌ உண்ணாது இசவு உறங்‌ 
கான இரவு வில்வ அர்ச்சனை செய்ததைப்‌ பெருமான்‌ அறி 
யாமற்‌ செய்த பூசையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு முக்தி 
அளனிஞ்தார்‌, யமனைத அரத்த பெருமான்‌ தெட்சிணாமூர்த்தி 
வடிவில்‌ கையில்‌ கண்டேந்திப்‌ புறப்பட்டமையால்‌ இங்கு 
மூர்‌.த்‌இ கையில்‌ தண்டு யேந்தி யிருக்கிறார்‌. சப்த கன்னிகை 
கன்‌ பாபவிமோசனக்துக்காக இம்ஞாத்தியை வழிபட்‌ 
டார்கள்‌. அ௮ச்கொலம்‌ இவர்‌ சந்கிதிக்கு எதிரில்‌ உள்ளாஅ, 
உம தவி இய்ரு மழையிலலா த சமயம்‌ பழை பெய்வித்‌தப்‌ 
பயிர்‌ வளர்‌தீததால்‌ எல்லாம்‌ வளர்க்கிற வல்லவள்‌ என்ற 
பெயர்‌ அமபிசைக்கு உண்டு. 

பாடல்‌: சம்பஃதர்‌ பாடல்‌ ஒரு பதிகம்‌, இதிலுள்ள 
இரண்டு பாடல்கள்‌ மிகவும்‌ சிறப்பானவை. 

கோழைமிடறாக கவிகோளுமிலவாச இசை கூடும்‌ 


வகையால்‌ 
ஏழையடி யாரவர்கள்‌ யாவைசொன சொன்மகிழு 


மீசனிடமாந்‌ 
தாழையிள நீர்முதிய காய்கமுகின்‌ வீழதிரை 


தாறுசிதறி 
வாழையுதிர்‌ வீழ்கனிக ளூறிவயல்‌ சேறுசெயும்‌ 


வைகாவிலே. 
இன்னவுரு இன்ன நிறம்‌ என்றறிவதேல்‌ அரிது 


நீதிபலவும்‌ 
தன்னவுரு வாம்‌என மிகுத்த தவநீதியொடு 
தான்‌ அமம்‌ விட 
முன்னைவினை போம்‌ வகை யினான்‌ முழுதுணர்ந்து 
முயல்கின்ற முனிவர்‌ 
மன்ன 2௬ போதும்‌ மருவித்தொழுது சேரும்‌ 
வயல்வைகாவிலே. 
தலபுராணம்‌, கவித்தலம்‌ வேலைய தேசிகர்‌ பாடியிருக்‌ 
இிறுர்‌. பாடல்‌ 386. 
கல்வெட்டு: சோழரின்‌ பிற்காலத்தில்‌ இக்காட்டர௪ 
சாயிருஈ் ௪ இரா௫ ஈாராயணச்‌ சம்புவசாயரின்‌ கல்வெட்டு. 
சிறப்பு: சிவராத்திரி தரிசனம்‌ விசேடம்‌. தக்ஷிணா 
மூர்த்தி தண்டேர்தியிருப்பதம்‌, நந்தி திரும்பிக்‌ கிழக்கு 
நோக்கியிருப்பதும்‌, ஈடராசமூர்ததி வடிவமும்‌ சிறப்‌ 


புடையவை, 


திருமூறைப்‌ பகுதி 
மாசறுகாட்சி 
(மா. ப. தியாகராஜன்‌ 8. A) 


ஈாம்‌ காண்பது காரிய உலகம்‌, இதற்குக்‌ காசண 
உலகம்‌ ஒன்றிருத்தல்‌ வேண்டும்‌, காரணமின்றி ஒரு 
காரியம்‌ கிகழாதன்றோ*$ காரண உலகம்‌ சட்புலனுக்குச்‌ 
ொன்றாதஅ ; எனினும்‌ யுக்தியினால்‌ அனுமானிக்கப்படுவ 
தொன்றாகும்‌, ஒரு வீட்டைப்‌ பார்க்கிறோம்‌, ௮௮ ஒருவ 
னுடைய உள்ளத்தில்‌ உருவாகி ஏட்டில்‌ எழுதப்பட்டு சிலர்‌ 
அப்படத்தைக்‌ கண்டு ஆமோதிக்கக்‌ கட்டப்பட்டதேயன்றி 
தானாகத்‌ தோன்றியதனறு. எனவே காரியத்திற்கொரு 
காரணமும்‌ காரணத்திற்கொரு கர்த்தாவும்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. நினைப்பவன்‌ கர்த்தா, நினைவு காரணம்‌, நினைத்‌ 
தஅ காரியமாகும்‌. சிலர்‌ காரணத்தைப்‌ புறக்கணித்து, 
காரியத்தையே பிரதானமாகக்‌ கொண்டு பேசுவர்‌. அவர்களை 
உலகாயதர்‌ அல்லது நாத்திகர்‌ என்பர்‌, இலர்‌ காரிய உலகம்‌ 
மித்தை வெறும்‌ தோற்றமென்று புறக்கணித்து காரண 
உலகத்தை உண்மையென வாதிப்பர்‌, அவர்கள்‌ அத்வைத 
வாதிகளாவர்‌. இவ்கிரண்டையும உண்மையென ஒப்புக்‌ 
கொண்டு இவற்றின்‌ கர்த்தா சிவன்‌ எனும்‌ கொள்சையுடை 
யவர்கள்‌ சைய சித்தாந்திகள்‌, இவற்றையே பதி ப௫ பாசம்‌ 
என்ற முப்பொருளாகச்‌ சித்தாந்தம்‌ பேசும்‌, 


காரிய உலகக்‌ காட்சியை மாசுற்ற காட்சியென் றும்‌, 
கர்த்தாவைக்காணும்‌ காட்சியை மாச காட்சி யென்றும்‌ 
கொள்ளல்‌ வேண்டும்‌. முதல்3ண்‌ கூறிய காட்டு துன்பச்‌ 
தைத்‌ தருவதால்‌ மாசற்ற காட்சி எனப்படும்‌ 


இருள்‌ நீங்கி இன்பம்‌ பயக்கும்‌ மருள்நீங்கி 
மாசறு காட்சி யவர்க்கு. 


_— என்பது திருவள்ளுவர்‌ வாக்கு, கர்த்தாவைக்‌ காணும்‌ 
காட்சி இன்பம்‌ பயப்பதாகும்‌, அறியாமையெனும்‌ மயச்கத்‌ 


98 சித்தாந்தம்‌ 


சையும்‌ போக்கும்‌. அபிராமிபட்டர்‌ அமாவரசை இருட்டி 
லும்‌ அபிராமி அம்மையின்‌ ஒளிமயமான உருவத்தைக்‌ 
கண்டு கொண்டிருந்ததால்‌ அன்று டெளர்ணமி இதியென்று 
அரசணிடம்‌ கூறினார்‌ என்பத அவருடைய வரலாறு. 
அவர்‌ வ்வணுபவத்தை அபிராமி அந்தாதியில்‌ பின்வரு 
மாறு பாடுறொர்‌ 


கிளியே ! கிளைஞர்‌ மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும்‌ 
ஒளியே ஒளிரும்‌ ஒளிக்கிடமே எண்ணில்‌ ஒன்றுமில்லா 
வெளியே வெளிமுதற்‌ பூதங்க ளாகி விரிற்தஅம்மே / 
அளியேன்‌ அறிவள விற்கள வானது அதிசயமே, 


திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும்‌ அடியவர்களுடைய 
தெளிவான சிந்தையில்‌ அவன்‌ வானுமாய்‌ குடிகொண்டிருப்‌ 
பவன்‌; தஜேனுமாய்‌ இன்னமுதமுமாய்‌ இருப்பவன்‌ என்று 
பாடியருளியுள்ளார்‌. 


தேனுமாய்‌ அமுதாகி நின்றான்‌ தெளிசிந்தையுள்‌ 
வானுமாய்‌ மதிசூட வல்லான்‌ மங்களக்குடிக்‌ 
கோனைநாடொறும்‌ ஏத்திக்‌ குணங்கொடு கூறுவார்‌ 
ஊனமானவை போயறும்‌ உய்யும்‌ வககயதே 


அவ்வெளிய உருவத்தானை வானுமாய்‌ சிச்தையில்‌ காண்‌ 
பவர்களுக்கே ஊனமானவை அதரவு இந்த உடம்பின்‌ 
வாழ்க்கை போயறும்‌, அப்படிப்பட்டவர்களே பவக்கடலை 
வெல்ல முடியும்‌ எனறு பரஞ்சோதி முனிவரும்‌ பின்‌ வரும்‌ 
பாடலில்‌ கூறியருளியுள்ளார்‌. 


கல்லாலின்‌ புடையமர்ந்து நான்மறை யாறங்கம்‌ 
முதற்கற்ற கேள்வி 
வஉலார்கள்‌ நால்வருக்கும்‌ வாக்கிறந்த பூரணமாய்‌ 
மறைக்கப்பாலாய்‌ 
எல்லாமாய்‌ அல்லதுமாயிருந்ததனை இருந்தபடி 


இருந்துகாட்டிச்‌ 
சொல்லாமற்‌ சொன்னவரை நினையாமல்‌ நினைததுபவத்‌ 


தொடக்கைவெல்வாம்‌ 


மாசறு காட்சி bo 


நினையாமல்‌ நினைத்தல்‌ மறதிபின்றிச்‌ சதரநினைத்தல்‌ என்ப 
தாகும்‌, “(நான்‌ மறக்கினும்‌ சொல்லு கா கமச்சிவொயவே'' 
என்று சஅந்தாமூர்க்தி சுவாமிகள்‌ கூறுவது பொன்றும்‌ 
(6 எத்கொழிலைச்‌ செய்தாலும்‌ ஏதவத்தைப்‌ பட்டாலும்‌ 
முத்தர்‌ மனமிருக்கும்‌ மோனகத்கே'!' யென்று கூறுவது 
* போன்றும்‌ இருக்கும்‌ நிலையே நினையாமல்‌ நினைக்கும்‌ நிய 
யாகும்‌, 
மாயாமலங்கொண்ட மக்கள்‌, நினைப்பு மறப்பு எலும்‌ 
சகல கேவல நிலையிலிருப்பவர்களர தலால்‌ அவன்‌ எளியவ 
னாய்ச்‌ சிற்றறிவிற்கு அளவாயெ ஒரு திருமேனியுடன்‌ பல 
மூர்த்தங்களாக அவர்களுக்குக்‌ காட்சியளிக்கிறான்‌. ஈம்சிற்‌ 
றறிவு காணும்‌ காட்சி பவத்தொடக்கை அறுக்கமாட்டா.து. 
இதைத்தான்‌ திருஞான சம்பக மூர்த்தி சுவாமிகள்‌, 


** ஒதியாருமறிவாரில்லை யோதி உலகெலாம்‌ 
சோதியாய்‌ நிறைந்தான்‌ ௬டர்‌ சோதியுட்சோதியான்‌ 
வேதியாகி விண்ணாகி மண்ணோடெ றி காற்றுமாய்‌ 
ஆதியாகி நின்றானும்‌ ஐயாறுடை ஐயனே 


அப்படி. வெளி முதற்‌ பூதங்களாகி விரிக்க ஆதி முதல்வனை 
ஓதிப்‌ பாடிப்‌ பரவு தலினால்‌ மட்டும்‌ அறிய முடியா. அ, அவன்‌ 
தன்‌ சிற்றம்பல இருப்பை, வெளியாய உருவத்தில்‌ இருந்து 
காட்ட நமக்கு அதைக்‌ காணும்‌ ஆற்றல்மிக, கினைப்பற 
நினைக்கும்‌ தன்மை யேற்பட வேண்டும்‌. அந்தத்‌ தன 
“மையை எய்தியவர்கள்‌ யாரெனில்‌ ': கான்மறையாறங்க முதல்‌ 
கற்ற கேள்வி வல்லார்கள்‌ ஆய” சனகாதி முனிவர்கள்‌. 


கண்ணொடு கண்ணொபக்கின்‌ வாய்ச்சொல்‌ எனன 
பயக்கும்‌. ”' அஅபோல கருத்தொடு கருத்தொன்றபடில்‌ 
வாய்ச்சொல்‌ எதற்கு? எனவே அவர்‌ சொல்லாமற்‌ சொல்‌ 
வீனார்‌ என்று கூறப்பட்டுள்ள, ஒரு காதலன்‌ தண்‌ 
கோக்கைப்‌ பருவமடையாத ஈங்கையின்பால்‌ காட்டினால்‌ 
அவண்‌ அவனுடைய எண்ணத்தைப்‌ புரிந்துகொள்ள 
முடியுமா? அதுபோல சிவபெருமான்‌ தன்‌ நீலமாய 


அகண்ட உருவத்தை அப்படி இருந்து காட்டினாலும்‌, 
பக்குவ மெய்திய இருவினை ஒப்பு, மலபரிபாகம்‌, ௪த்தினி 
பாதம்‌ ஆகிய இவை கைவரப்யெற்ற சுத்த ஆன்மாக்களே 
அக்காட்சியைக்‌ காணவல்லவர்களாவர்‌. அஅவே பவக்‌ 
கடலை வெல்லக்கூடிய மாசறு காட்சியுமாகும்‌. .ஐலயவழி 
பாடு, மானத வழிபாடு, யாத்திசை வழிபாடு இடையாவும்‌ 
அக்காட்சியைக்‌ சாண ஈம்மைப்‌ பக்குவப்படுத்‌.தம்‌ சாதனை 
களாஞும்‌. வழிபாட்டில்‌ ஈம குறிக்கோளும்‌ அதுவாக, 
இருத்தல்‌ வேண்டும்‌, 


சமயப்‌ பகுதி, 
பாம்பன்‌ கண்ட சேந்தன்‌ 
(வித்துவான்‌ அம்பை சங்கரனார்‌) 


இத்தமிழுலகில்‌ வாழும்‌ மக்கள்‌ யாவரும்‌ சிவபெரு: 
மானையே முழுமுதற்‌ கடவுள்‌ எனக்‌ கருதுவர்‌, விகாயகர்‌, 
முருகன்‌ போன்ற தெய்வங்களைப்‌ பாமர மக்கள்‌ எவ்வாரு 
தம்முள்‌ முறை கொண்டாடுன்றனபோ அதுபோன்று - 
அச்ரிவபிரானார்க்கு முறைகூறி வாழ்த்தி வணங்குதல்‌ மரபு, 
பொதுவாக இங்கிலைபிலிருக்காலும்‌ சல இறெப்புடைப்‌ 
பெரியோர்கள்‌ தெய்வங்களுள்‌ வேறுபாடு கற்பித்தல்‌ 
கூடாது என்றும்‌ எத்செய்வத்தை வழிபட்டாலும்‌ ௮௮ 
சிவபெருமானை வழிபட்ட பெருமையையே ஓக்கும்‌ என்றம்‌ 
கருதுவர்‌, 

“்‌ யாதொரு தெய்வம்‌ கொண்டீர்‌ அத்தெய்வமாக யாங்கே , 

மாதொரு பாக னார்தாம்‌ வருவர்‌ ” 

என்பது நம்‌ சைவ சித்தாந்த சாத்திர முடிபு. 


இவ்வாறு பொதுவாக ஈம்‌ சாத்திரங்கள்‌ கூறினாலும்‌' 
அக்கருத்தை வலியுற த்திக்‌ கூறிப்போந்தவர்‌ ஈம்‌ பாம்பனடி 
சளாவர்‌, அவ்வடிசளார்‌ முருகனும்‌ சிவனும்‌ ஒன்றே 
அவ்விருவருள்‌ வேறுபாடு கற்பித்தல்‌ ஒண்ணாத என்பதை 
மனத்அட்‌ கொண்டு தாம்‌ இயற்றிய அல்கள யாவற்றிலும்‌ 
அக்கருத்தை வலியுறுத்திப்‌ போந்தார்கள்‌, அதற்கு 


பாம்பன்‌ கண்ட சேந்தன்‌ 101 


அவர்கள்‌ வேதம்‌, ஆகமம்‌, உபநிடதம்‌ முதலிய எல்லாப்‌ 
பகுதிகளிலுமிருக்‌்கு மேற்கோள்காட்டி நிறுவும்‌ சிறப்பு 
ஓபபிட்டுக்கூற முடியாத பெருமை வாய்ந்ததாகும்‌. 
சுப்பிரமணியரை அறுமுகச்‌ சிவம்‌ என்றும்‌ பரமசிவனை 
ஜம்முகச்‌ சிவம்‌ என்றும்‌ சுவாமிகள்‌ குறிப்பிடுவது மரபு, 
, சப்பிரமணியருக்குரிய டல பெயர்களையும்‌ எடுத்துக்க றி 
அப்பெயர்சள்‌ யாவும்‌ முருகனின்‌ முழு முதற்றன்மையையே 
குறிக்கின்றன என்பதைச்‌ சுப்பிரமணிய வியா௪த்துள்‌ 
சுவாமிகள்‌ மிக அழகு பொருக்க எடுத்துக்‌ கூறியுள்ள திறம்‌ 
உளங்கொளற்பாலனு, 


சேய்‌ எனில்‌ புத்திரன்‌ எனும்‌ பொருள்‌ கொண்டு சவ 
பிரானின்‌ புத்திரனாகலின்‌ முருகப்பிராணுக்கப்‌ பெயர்‌ 
வாய்த்தது என்றே பலரும்‌ எண்ணுவர்‌. சுவாமிகள்‌ 
அவ்வாறு கருதவில்லை, 
“ செவ்வாய்‌ முருகன்‌ இளமை புத்திரன்‌ 
இவ்வா றெல்லாம்‌ சேயென இசைப்பர்‌ '” 

"என்பது சேந்தன்‌ இவாகரம்‌, இவ்வாறு மேற்கோட்‌ கூறுவ 
அடன்‌ அவற்றுள்‌ முருகனுக்கே சேய்‌ எனச்‌ தனிப்பெய 
முண்டு என்று கூறி அப்பெயர்க்காசணமும்‌ கூறுவர்‌. 

செம்மை” என்னும்‌ பண்புப்‌ பெயர்‌ ஈறபோய்‌ 
செம்‌” என்று ஆயிற்று. முதனீண்டு பின்னர்‌ “சேம்‌” 
என்று வந்தன. பிறகு முன்னின்ற மகர மெய்‌ யகர மெய்‌ 
யாகத்‌ திரிக்கு அச்சொல்லே சேய்‌ என்று ஆயிற்று எனப்‌ 

*பாம்பனடிகள்‌ எழுதியருளிய திறம்‌ மிகவும்‌ உளங்கொண்டு 
மகிழற்பாலதாம்‌. சேந்தன்‌ என்பதும்‌ செம்மைப்‌ பண்பி 
னடியாகப்‌ பிறந்த பெயரே என்பதற்குச்‌ 
்‌  *செக்கரும்‌ செம்மையும்‌ சேந்து பாடலமும்‌ ”” 
என்ற பிங்கல்தை அடியை எடுத்துக்‌ காட்டி, ஈண்டுச்‌ 
சேந்து என்பது செம்மைப்பண்பைக்‌ குறிக்க வந்த சொல்‌ 
எனத்‌ தம்‌ கோள்‌ நிறுவும்‌ முறை மிகவும்‌ கினைந்து நினைந்து 
மகிழ்தற்குரியத. 


109 சித்தாந்தம்‌ 
இக்கருத்துக்கு அ௮சண்செய்யாக பகுதிகளைச்‌ 
சுவாமிகள்‌ ஏற்ற௮ுக்கொள்வதில்லை, அவ்வாறு ஏற்றுக்‌ 


கொள்ளாமையோடன்றி மறுத்து எழுதித்‌ தம்‌ கருத்தைத்‌ 
தெளிவாக்கியுமுள்ளார்கள்‌. 


வடமொழிக்‌ கந்தபுராணம்‌ தான்‌ முருகட்பிரானை முழே 
முதற்‌ பொருளெனப்‌ போற்றத்தக்க நிலையில்‌ உள்ளதென 
பஅம்‌ பிற. நூல்கள்‌ யாவும்‌ அதனை அடியொற்றி வந்தாலும்‌' 
மீன்னோர்‌ வேண்டும்‌ விகற்பம்‌ கூறியதோடன்றி முருகப்‌ 
பெருமான்‌ முழுமுதற்றன்மைக்கும்‌ குனறகள்‌ கற்பிக்‌ 
கின்றன என்பனும்‌ சுவாமிகள்‌ கருத்தாகும்‌. அதனாற்றான்‌ 
முருகப்பெருமானின்‌ பெருமையைச்‌ சிறிதும்‌ குறையாது 
மக்களுக்குக்‌ காட்டவல்ல நிலையில்‌ குமார சுவாமியம்‌ 
என்னும்‌ சிறந்த நூலைப்‌ பாம்பனடிகள்‌ இயற்றியுள்ளார்கள்‌. 
௮௮ படித்து உணாசத்தக்ககொரு சிறந்த நாலாகும்‌. 


மேலும்‌ பல்வேறு .நாலஸ்களில்‌ காணப்பெறும்‌ முருகப்‌ 
பெருமானின்‌ வரலாறுகள்‌ குறித்தும்‌ அவவரலாறுகளில்‌ 
முருகப்பிசானின்‌ முழுமுதற்றன்மைக்கு வரும்‌ தடைகள்‌ 
குறித்தும்‌ அவற்றைக்‌ களேயவேண்டிய இன்‌ றியமையாமை 
குறித்தும்‌ சுவாமிகளைப்போல அழுத்தமாகவும்‌ வெளிப்‌ 
படையாகவும்‌ இதுகாறும்‌ எவரும்‌ கூறிற்றிலர்‌. பல்வேறு 
தலங்களுக்குரிய புராணங்களிலும்‌ மூருகட்பெருமான்‌ 
பெருமை எவ்வாறு கூறட்பெறுகின்றது என்பதையும்‌ 
சுவாமிகள்‌ தாம்‌ எழுதிய சுப்பிரபணிப வியாசச்‌.தள்‌ 
எடுத்துக்‌ காட்டியுள்ளார்கள்‌. இதிலிருந்து சுவாமிகள்‌ 
எவ்வளவு அகன்றும்‌ அம்ர்‌. தம்‌ புலமைச்‌ சிறப்புப்‌ பெற்றுள்‌ 
ளார்கள்‌ என்பதைத்‌ தெள்ளிதின்‌ உணாலாம்‌. 


கவீயுகவசகனாய அம்முருகப்பெருமானின்‌ பெரு 
மையை அறிய விரும்புவோர்‌ அ௮வூயம்‌ சுவாமிகளால்‌ 
எழுதப்பெற்ற சுப்பிரமணிய வியாசம்‌ என்னும்‌ அலை நன்கு 
ஓதி உணர்ந்து பலன்‌ பெற்றுச்‌ சிறந்தோங்குவார்களாக, 


சமய உணர்ச்சி 
(௮. சோமசுந்தரஞ்‌ செட்டியார்‌ எம்‌. ஏ.) 


மக்கள்‌ யாவரும்‌ இவ்வுலகில்‌ இன்பமாக வாம விரும்‌ 
புவது இயற்கை, அத்தகைய கோக்குடையோர்‌ யாவரும்‌ 
சமய உணர்ச்சியுடனும்‌ தெய்வ நம்பிக்கையுடனும்‌ தங்கள்‌ 
வாழ்க்கையைச்‌ செலுத்துகல்‌ வேண்டும்‌. இககாலத்தில்‌ 
சமய உணர்ச்சுயும்‌ தெய்வ நம்பிக்கையும்‌ குறைந்துள்ள 
தால்‌ தான்‌ மக்கள்‌ மன அமைதுயை இழந்து துன்பததிற்‌ 
குள்ளாகி உழல்கின் றனர்‌. சமயம்‌ தான்‌ மனிதன வாழ்‌ 
வாங்கு வாழ உறுதணையாயிருக்கறது. ஆகவே கட்டுப 
பாட்டுடனும்‌ கடமையுணர்ச்சியுடனும்‌ கண்ணியமாகவும்‌ 
வாழ விரும்பும்‌ ஒவ்வொரு மனிதனும்‌ சமய உணர்வுடைய 
வனாகவும்‌ தெய்வ ஈம்பிக்கையுடையவனாகவும்‌ இருத்தல்‌ 
மிக இன்றியமையாதது என்பது வெளிப்படை. 


அதற்கு வழி யாது? நம்‌ தெய்வத்‌ தமிழால்‌ பாடி 
முன்னரே இறையருளைப்‌ பெற்ற அருளாளர்களின்‌ 
தேவாரம்‌, திருவாசகம்‌ போன்ற திருமுறைப்‌ பாடல்களை 
இசையு டனும்‌ பொருளுணர்ந்தும்‌ உறுதியான உள்ளன்‌ 
புடனும்‌ ஓதுதல்‌ வேண்டும்‌. காதலாகிக்‌ கரிந்து கண்ணீர்‌ 
மல்கி ஓதுவாரை இறையருள்‌ ஈனனெறிக்‌ குய்க்கும்‌ 
என்பது ஆன்றோர்‌ உள்ளக்கடக்கை. ஓறுபவரும்‌ ஈன்‌ 
னெறியடைதலோடு இப்பாக்்‌களைப்‌ பக்தியுடன்‌ கேட்ப 
வரும்‌ நன்னிலையடைகின்‌ றனர்‌. நல்லொழுக்கம்‌, தெய்வ 
நம்பிக்கை ஆதிய நற்குணங்கள்‌ இயல்பாகவே படிந்து 
அதனால்‌ அவர்கள்‌ வாழ்வு இன்பமாய்‌ மலரவும்‌ இப்‌ 
பாக்கள வாய்ப்பை அளிககன்றன. இத்திருமுறைப்‌ 
பாடல்களைப்‌ பாடூவதால்‌ தந்கலமும்‌ பிறர்றலமும்‌ ஆகிய 
இருவகை ஈன்மைகளும்‌ கிடைப்பதோடு இம்மை மறுமை 
வாழ்வு ஈலன்களும்‌ செம்மையாயப்‌ பெற முடிகின்றது. 


அதனால்‌ ஈம்‌ தமிழகத்துள்ள ஆங்காங்கு ௮ நிக வருவா 
யுடைய திருக்கோயில்‌: ளில்‌ எல்லாம்‌ காலை அல்லது 
மாலையில்‌ ஏறக்குறைய ஒரு மணி நேரமாவது ஒலிபெருக்கி 
மூலமாகத்‌ தக்க ஓதுவார்‌ மூர்த்திகளைக்‌ கொண்டு பாட 
அறங்காவலர்களும்‌ கோயில செயலலுவலர்களும்‌ தக்க 


104 சித்தாந்தம்‌ 


ஏற்பாடுகளைச்‌ செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்‌ 
ன்றேன்‌. இளஞ்சிறார்களின்‌ பிஞ்சுள்ளங்களில்‌ சினி 
மாப்‌ பாடல்கள்‌ நன்கு பதிந்து விடுகன்‌ றன. அவ்வாறு 
பதியவீடாது இத்தகைய பத்திப்பாடல்களைப்‌ பாடிக்‌ 
கேட்சச்‌ செய்பும்‌ குழ்நிலைனய அமைத்துக்‌ கொடுக்காதது 
பெரியோர்களின்‌ மன்னிக்க முடியாத குற்றமேயாகும, 
இதனால்‌ இளஞ்சந்ததியாரின்‌ பிற்கால நிலை எவ்வளவு 
துன்பத்துக்‌ குளளாகும்‌ என்பதை நினைத்துப்‌ பார்க்கவும்‌ 
மிகவும்‌ வருத்தம்‌ மேலிடுகின்‌ றது. 


தக்க வருவாயில்லாத சிறு கோயில்களில்‌ தேவாரம்‌, 
திருவாசகம்‌ ஆகிய திருமுறைப்‌ பாடல்கள்‌ கொண்ட 
இசைத்தடடுகளைக்‌ கொண்டு ஒலிபரப்டச்‌ செய்து ௩ம்‌ 
திருமுறை மணம்‌ திக்கெல்லாம்‌ பரவச்‌ செய்யலாம்‌. 
இவ்வாறு ஈம்‌ தெய்வத தமிழ்த்‌ திருமுறைகள்‌ திக்கெல்லாம்‌ 
பரவும்‌ காலம்‌ எக்காலமோ ! அறிகிலேன்‌. அக்காலமே 
பொற்காலம்‌. மக்கள்‌ மனம்‌ மகிழ்ச்சியுற்று சமய உணர்‌ 
வோடு ஈலமாய்‌ வாழும்‌ ஈற்காலமெனக கூறலாம்‌. 


மேலும்‌ தமிழ்காட்டிலுள்ள வானொலி நிலையத்தின்‌ 
மூலம்‌ நாள்‌ தோறும்‌ காலையில்‌ ஒலிபரப்புச்‌ செய்யப்‌ 
பெற்று வரும்‌ துதிப்‌ பாடல்களின்‌ நிகழ்ச்சியில்‌ வாரத்‌ 
இற்கு 9 காள்களுக்காவது தேவாரத்‌ திருமுறைப்‌ பாடல்‌ 
களையே ஒலிபரபபச்‌ செய்யவேண்டும்‌. ஏனெனில்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ பெரும்பான்மையோர்‌ சைவ நன்பகீஃமளேயாவர்‌. 
மக்களின்‌ இன்பத்தை மிகு திப்டடு த தவே இவ்வானொலி 
நிலையம்‌ இயங்குவதால்‌ அது மக்கள்‌ எண்ணததிற்‌ 
கேற்பச்‌ செயல்பட்டால்‌ நலமாயிருக்கும. வானொலி நிலை 
யத்தார்‌ சினிமாப்‌ பாடல்களை அடிக்கடி ஒலிபரப்பி வரு 
கின்றனர்‌. மக்களிடமிருந்து அது பற்றித்‌ தடைவராத 
தாலும்‌ மேலும்‌ தங்களுக்கு எத்தகைய இசை வேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ தெரிவிக்கப்டடாததாலும்‌ தற்போது 
மேற்கொள்ளும்‌ கொளகையே மக்கள்‌ விருப்பத்திற்‌ 
இயைந்தது என அவர்கள்‌ கருத வாய்ப்புண்டு, ஆஃவே 
தமிழகத்திலளள சைவப்‌ டெருமக்கள்‌ , ஃசவசபைகள்‌ , 
பொத மன்‌ றங்கள்‌ முதலியன யாவும்‌ திருமுறைப்‌ பாடல்‌ 


மய உணர்ச்சி 105 


களுககு அதிக இடம்‌ கொடுக்க வற்புறுத்திக்‌ கடிதங்கள்‌ 
எழுதித்‌ தங்கள்‌ விருப்பத்தைத்‌ தெரிவிக்க வேண்டும்‌. 
மாலையில்‌ $ மணி நேரமாவது குறிப்பிட்ட நேரத்தில்‌ இப்‌ 
பாடல்களுக்கு இடம்‌ கொடுக்கலாம்‌. இப்பாடல்களை ப்‌ 
பாடுவோருக்கு இடம்‌ கிடைக்கும்‌ என்ற ஈம்பிக்கை இருப்‌ 
பின்‌ பல இசைவாணர்கள்‌ திருமுறைப்‌ பாடல்களை உள 
முருகப்‌ பாடவல்லராதல்‌ இயல்பாகவே அமையும்‌. 
தற்போது மற்ற இசைவாணர்களுக்குள்ள பெருமை௰ய 
வானொலி நிலையத்தார்‌ ஓதுவார்சளுக்குக்‌ கொடுக்கன்‌ 
மனரா என்பது மற்றொரு கேள்வி. தமிழ்‌, தமிழிசை 

முதலியன வளம்பெற்றுப்‌ புத்‌ துயிரோடுலவிவரும்‌ இக்கா 
லத்துப்‌ பண்டைப்‌ பண்முறையருமையோடு கூடிய ஈம்‌ 
தெய்வத்‌ திருமுறைகள்‌ தக்க இடம்பெறவேண்டாவா ? 
ஆகவே சமய உணர்ச்சி வேண்டும்‌ பெரியோர்களே ! வருங்‌ 
காலம்‌ நல்வாழ்வு மலர வேண்டுமேல்‌ திருமுறை 5 பாடல்‌ 
களைவானொலி மூலம்‌ அதிகநேரம்பாட வகைசய்யவேண்டு 
மென்று உங்கள எண்ணத்தைத்‌ தெரிவியுங்கள்‌, அறங்‌ 
காவலர்‌ சங்கம்‌ முதலிய சமய நிறுவனங்கள்‌ யாவும்‌ இச்‌ 
செயலில்‌ முந்தி ஒல்லும்‌ வகையான்‌ ஆவன செய்ய வேண்டு 
இன்மேன்‌. 


வானொலி நிலையம்‌ மக்கள்‌ அரசால்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்டுள்ள நிறுவனம்‌. அது மக்கள்‌ எண்ணத்தைச்‌ செயல்‌ 
படுத்தக்‌ கடமைப்பட்டு. மக்கள்‌ எண்ணங்களை மக்களே 
தெரிவிக்க வேண்டியவர்கள்‌. ஆகவே செய்யவேண்டி 
யதைச்‌. செய்யாது பிறரைக்‌ குறைகூறிப்‌ பயனில்லை. 
அதனால்‌ எல்லோரும்‌ அவ்வம்மாவட்டம்‌, சிற்றூர்‌ முதலிய 
எல்லாவிடங்களிலிருந்தும்‌ திருமுறைப்‌ பாடல்சளுக்கு 
அதிக இடம்‌ ஒதுக்க வேண்டுவதன்‌ இன்றியமையாமைஃ ய 
வற்புறுத்திக கடிதம்‌ எழுத வேண்டுகின்றேன்‌. நம்‌ 
சமாஜ உறுப்பினர்கள்‌ யாவரும்‌ இச்செயலில்‌ முயன று 
ஆவன செய்வார்களாக. இது ஒரு தலைசிறந்த சமயப்‌ 
பணியாகும்‌. இப்பணியில சிறிது நாம்‌ கவனக்குைவாக 
இருப்போமேயானால்‌ ௩ம்‌ பிற்காலச்‌ சந்ததியினர்‌ நல்‌ 
லொழுக்கம்‌, தெய்வ கம்பிக்கை, மன அமைதி முதலியன 
அற்றவர்களாவர்‌ என்பதுறுதி. நீங்கள்‌ கடிதம்‌ எழுத 
வேண்டி ய முகவரி வருமா து :-- 


106 சித்தாந்தம்‌ 


வானொலி நிலையத்‌ தலைவர்‌, 
ஆல்‌ இந்தியா ரேடியோ, 
மயிலாப்பூர்‌, 
சென்னை 4, 


என்பதாகும்‌. யாவரும்‌ கடிதம்‌ எழுதுவதுடன்‌ அக்கடி.த 
நகலைச்‌ சமாசச்‌ செயலாளருக்கும்‌ அனுப்பினால்‌ சமாஜ 
மூலமாகவும்‌ ஆவன செய்ய வாய்ப்பாயிருக்கும்‌. எழுமின்‌ ! 
வழியின்‌ ! செயலில்‌ முற்படுமின்‌. வாழ்க சமயம்‌. 
“ஞாலம்‌ நின்புகழே மிகவேண்டும்‌ தென்‌ 
ஆலவாயில்‌ உறையும்‌ எம்‌ ஆஇயே,?? 
௧. இயாகராசப்பிள்ளை அவர்கள்‌ மறைவு. 
ஆசிரியர்‌ 


சிறந்த சைவரும்‌ சைவசித்தாந்த மகா சமாஜப்‌ போன்‌ 
பரும்‌ ஆகிய திரு ௧. தியாகராசப்‌ பிள்ளையவர்கள்‌ கல்கத்தா 
வில்‌ 15--11--69 இல்‌ இதயக்கோளாற்றினால்‌ காலமான 
செய்தியை அன்பர்கள்‌ அறிந்திருப்பார்கள்‌. 


அவர்‌ தஞ்சை-வல்லம்‌ என்ற கிராமத்தில்‌ 20-3_190] 
இல்‌ பிறந்தார்‌. திருச்சியில்‌ படித்து பி. ஏ. பட்டம்‌ பெற்றார்‌. 
சில காலம்‌ மாயூத்தில்‌ ஆசிரியராக வேலைசெய்த பிறகு 
பங்களூர்‌ விஞ்ஞானக்‌ கழகத்தில சேர்ந்து படித்து மின்‌ 
பொறியியலில்‌ தேர்ச்சி பெற்றார்‌. அம்கிருர்து மூவாண்டு 
மானியம்‌ பெற்று, இராண்டு இங்கிலாந்து மான்செஸ்டரிலும்‌ 
ஈசாண்டுகள்‌ ச௬ுவிடனிலும்‌ பயின்று; இந்தியா இருமபி 
பம்பாயில்‌ ஒரு மின்சார நிறுவனத்தில்‌ வேலைக்கு அமர்ந்தார்‌. 
பின்னர்‌ கல்கத்தாவுக்கு உத்தியோக மாற்றம்‌ பெற்று 
அங்கு புகழோடு வாழ்ந்தார்‌. 

ஆரம்பம்‌ முதலே அவருக்குக்‌ தமிழிலும்‌ சைவத்திலும்‌ 
ஈடுபாடு மிகுதி. கரந்தைத்‌ தமிழ்ச்சல்கத்திலும்‌ கல்கத்தாத்‌ 
சமிழ்ச்சங்கத்திலும்‌ பெரும்‌ பங்கு கொண்டு ஏழை மாணாக்‌ 


க்‌, தியாகராசப்பிள்ளை அவர்கள்‌ மறைவு 107 


கருக்காப்‌ படிப்பதற்காக நிரம்ப உதவி செய்தார்‌. சமாஜத்‌ 
தில்‌ ஆயுள்‌ உறுப்பிரையிருந்ததோடல்லாமல்‌ ஆங்கில 
இதழுக்கு இருபதுக்கு மேற்பட்ட சந்தா சேர்த்தளித்து, 
வெளிகாடுகளுக்கும இப்பத்தரிகையை அனுப்பத்‌ தனை 
செய்தார்‌. “தமிழ்ப்பண்பாடு” என்ற ஆங்கில இசமுக்கும்‌ 
ஆயுள்‌ உறுப்பினசாயிருந்தார்‌. 


சில ஆண்டுகளுக்குமுன்‌ அவர்‌ கோய்ப்பட்டு சென்னை 
ஜெனால்‌ ஆஸ்பத்திரியில இருந்த போ, சமாஜத்துக்குப்‌ 
பெரும்‌ தொகை உதவிசெய்ய எண்ணிய அண்டு, எக்காசணத்‌ 
தாலோ அவ்வெண்ணம்‌ நிறைவேற வில்லை, 


அவருடைய மனைவியார்‌ டாக்டர்‌ பாரதி அம்மையார்‌ 
கல்கத்தாவில்‌ புகழ்பெற்ற மகப்பேறு மருத்அவசாச 
யிருக்கிறார்‌. மகளும்‌ வைத்தியத்‌ துறையில்‌ பட்டம்‌ பெற்று 
இங்கிலாந்தில்‌ மேல்‌ படி.ப்புக்குச்‌ சென்‌ திருக்கிறார்‌, 
வங்காளியாகிய மருமகனும்‌ மருத்துவ மேல்‌ படி ப்புக்காக 
இய்கிலாந்க சென்றிருக்கிறார்‌. புதல்வர்‌ அருள்‌ தியாகரா ஜன்‌ 
என்பவர்‌ மின்‌ பொறித்‌ அறையில்‌ சுவீடனில்‌ மேல்படிப்புப்‌ 
படித்து வருகிறார்‌. 


இப்பெரியாச.து மறைவு குறித்து சமாஜமும்‌ நாமும்‌ 
நமது அழ்ந்த அனுதாபத்தைக்‌ குடுமபத்தாருக்குச்‌ 
தெரிவித்துக்‌ கொள்ளுகிறோம்‌. ஈல்லவாழ்வு வாழ்ந்த இவர்‌ 
தம்‌ ஆன்மாவுக்கு இறைவன்‌ திருவருள்‌ பூரணமாய்‌ இருக்கு 
மென்பது உறுதி, 


ஓர்‌ அறிவிப்பு 


நம்‌ சமய சாத்திர சம்பந்தமாகவோ திருமுறை சம்டந்த 
மாகவோ அன்பர்களுக்கு ஏற்படும்‌ ஐயங்களை வினாவாக 
எழுப்பிச்‌ சித்தாந்த ஆசிரியர்‌ முகவரிக்கு சமாஜ அஇ.வலகத்‌ 
அக்கு அனுப்பி வைக்குமாறு அன்பர்கள்‌ கேட்டுக்‌ கொள்ளப்‌ 
பெறுகின்றனர்‌. வந்த வினாக்களுக்கு முறையாக விடைகள்‌ 


106 சித்தாந்தம்‌ 
வெளியிடப்பெறப்‌; இதனால்‌ சமயத்‌ தெளிவு ஏற்பட ஏதி 
வாதலோடு புரியாததைப்‌ புரிஈ்‌.ஐ கொள்ளும்‌ வாய்ப்பையும்‌ 
அன்பர்கள்‌ பெற இயல்கின்றனு. முதலில்‌ ஐயவினா எனற 
தலைப்பிலும்‌ அடுத்த இதழில்‌ அவ்வினாவுக்கு விடையாக 
வந்த பதிலை ஐயந்செளித்தல்‌ என்ற தலைப்பிலும்‌ வெளி 
யிடப்பெறும்‌, சமாஜ அன்பர்கள்‌ யாவரும்‌ இம்முறையை 
நன்கு பயன்படுத்திச்‌ சிறந்தோங்னுவார்களாக, 
ஐயவினா--7. 

அப்பர்‌ சுவாமிகளின்‌ திருக்கயிலாயத்‌ திருப்பதிகத்தின்‌ 
ஆம்‌ பாட்டாகிய 6 ஊராதி கின்ற உலகே போற்றி” 
எனத்‌ தொடங்கும்‌ தாண்டகத்தில்‌, இத்தொடக்சச்‌ சொற்‌ 
ரொடருக்கும்‌ ** நீசாவியான நிழலே போற்றி என்னும்‌ 
சொற்றொடருக்கும்‌ பொருள்‌ விளங்கவில்லை. அருள்‌ 
கூர்ர்து இவற்றின்‌ விளக்கங்களை எனக்கு நேரிலேனும்‌ 
“இத்தாந்தம்‌'' வாயிலாகவேனும்‌ தெரிவிக்க வேண்டு 
கின்றேன்‌. 

வல்லை பாலசுப்பிரமணியன்‌, 
15, முத்‌ அக்கருஷ்ணன்‌ தெரு, 
சன்னை-1. 

குறிப்பு தக்க வினாக்கள்‌ தாம்‌ வெளியிடப்பெறும்‌, 
இதன்‌ விடையை அடுத்த இதழில்‌ காணலாம்‌, அன்பர்கள்‌ 
தக்க விடையினை எழுதினால்‌ சிறக்கதை வெளியிட இயலும்‌ 
என்பதைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றோம்‌. 

(அணையா சிரியர்‌ ) 


பொன்மொழிகள்‌, 
நீண்டநாள்‌ வாழ்வது எவ்வாறு 2 
கொ. நீ. 9. 


*லோட்சி என்ற சீன தத்‌ துவநானி ஏறத்தாழ கி மு. 
570-ல்‌ வாழ்ந்தவர்‌. அவர்‌ £ ஷாங்‌ யாங்‌ £ என்ற தன்‌ வயது 
முதிர்ந்த நண்பரைக்‌ காணச்‌ சென்றிருந்தார்‌. உடல்‌ நலத்‌ 


பொன்‌ மொழிகள்‌ 109 


தோடு நீண்ட காலம்‌ வாழ்தல்‌ எப்படி என்பது பற்றிப்‌ பேச்சு 
நிகழ்ந்தது. பின்னர்‌ அவர்கள்‌ பேச்சு பின்வருமாறு 
இருந்தது :- 
லோட்‌ :- தாங்கள்‌ இவ்வளவு வயதாகியும்‌ உடல்‌ நலத்‌ 
தோடு வாழ்கின்றீர்களே இதன்‌ இரகசியம்‌ 
என்ன ? 
ஷாங்‌ யாங்‌ (தன்‌ வாயை நன்றாகத்‌ திறந்து ):- 
பற்கள்‌ ஏதாவ து இருக்கின்‌ றனவா 7 
லோட்சி:- இல்லை, 
ஷாங்‌ யாங்‌ :- என்‌ நாக்கு இருக்கின்றதா ? 
லோட்‌ :- ஆம்‌ நன்றாக இருக்கின்றது. 
ஷாங்‌ யாங்‌ :- இப்போ து பொருள்‌ புரிகின்றதா ? 
லோட்9 :- மென்மை வன்மையை வெல்லும்‌. இதுதான்‌ 
பொருள்‌ என்று நினைக்கிறேன்‌. 
ஷாங்‌ யாங்‌ :- ஆம்‌. வாழ்க்கைத்‌ தத்துவத்தைப்‌ பற்றி நீ 
அறிந்து கொள்ளவேண்டிய து இவ்வளவுதான்‌. 
பண்டைத்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ பிசிராந்தையாரை இதே 
கேள்வி கேட்டபோ து அவர்‌ இறுத்த விடையும்‌ இங்கு நினைவு 
கூர்தற்பால து :-- 
யாண்டுபலவாக நரையில வாகுதல்‌ 
யாங்காகியர்‌ என வினவுதிராயின்‌ 
மாண்டவென்‌ மனைவியொடு மக்களு நிரம்பினர்‌ 
யான்கண்‌ டளையர்‌என்‌ இளையரும்‌ வேந்தனும்‌ 
அல்லவை செய்யான்‌ காக்கும்‌ அதன்தலை 
ஆன்றவிந்து அடங்கிய கொள்கைச்‌ 
சான்றோர்‌ பலர்யான்‌ வாழும்ஊரே. 
புறதானூறு 191 


மதிப்புரை 
“நித்தல்‌ விண்ணப்பம்‌? (தெளிவுமையுடன்‌) என்னும்‌ 
மால்‌ ஒன்று வரப்பெற்றோம்‌. இத காவேரிப்பாக்கத்தை 
அடுத்த இராமாபுரம்‌ மாணிக்கவாசக மன்றத்தின்‌ இரண்டாம்‌ 
ஆண்டு விழா மலராக வெளியிடப்‌ பெற்றன, இடைக்கு 


110 சித்தாந்தம்‌ 


மிடம்‌:- இரு. 13. K. சச்சிதானந்தம்‌, 16, கிருஷ்ணமாச்சாரி 
தெரு, சுபாஷ்‌ கரம்‌, குசேசம்பேட்டை, சென்னைஃ44, 
என்பதாகும்‌, விலை 25 காகுநள்‌, தபால்‌ செலவு 15 காசுகள்‌ 
சேர்த்து அணுப்பின்‌ அஞ்சல்‌ மூலம்‌ நூல்‌ அனுப்பிவைக்கப்‌ 
பெறும்‌, 


இர்‌.நூலில்‌ இம்மன்றம்‌ தோன்றிய வரலாறு, நித்தல்‌ 
விண்ணப்பம்‌ பாடப்பெற்ற இடமா&ய திருவுத்தர கோச 
மங்கைத்தல வரலாறு, நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 50 பாச்களின்‌ 
பொழிப்புசை ஆயெவை சாணப்படுன்றன. பொழிப்புரை 
எழுதியவர்‌ புலவர்‌ திரு, ௩. சா. முருகவேள்‌ எம்‌, ஏ.,எம்‌. 
ஓ. எல்‌. அவர்கள்‌ ஆவர்‌, யாவரும்‌ வாங்கிப்‌ படித்துப்‌ 
பயன்பெறவரர்களாக, (அம்பை) 


புலவர்‌ இரு, பி. சொ. சண்முகம்‌ பிள்ளை மணிவிழா 
மலர்‌ என்னும்‌ நூல்‌ ஒன்று வசப்பெற்றோம்‌. இ.து 
திருவாளர்‌ பிள்ளைவர்களின்‌ ஈன்மக்களால்‌ தம்‌ தந்தையவர்‌ 
களின்‌ மணிவிழா நினைவாக வெளியிடப்பெற்றது. கிரெளன்‌ 
அளவில்‌ 96 பக்கங்கள்‌ கொண்டது. விலை 0-50. தபால்‌ 
கூலி வேற. 

இர்நூலில்‌ திரு. பிள்ளையவர்களின்‌ வாழ்க்கை வளம்‌ 
பற்றிய வரலாற்றினைக்‌ காணலாம்‌. காஞ்ரிபுமம்‌ தொண்டை 
மண்டலாதீன லெஸ்ரீ ஞானப்பிரகாச தேசிக பசமாசாசிய 
௯வாமிகள்‌ அருளுசையும்‌ கொற்றவன்‌ குடி உமாபதி இவாச்‌ 
சாரியாசால்‌ இயறறப்பெற்ற இருவருட்‌ பயனும்‌ அதற்கு 
அருள்திரு அடிகளார்‌ அவர்களால்‌ இயற்றி உதவப்பெற்ற 
உரையும்‌ இன்னும்‌ இம்மலருக்கு மணத்தை அளிக்கின்றன. 
சைவப்‌ பெருமக்கள்‌ தம்‌ வீட்டில்‌ நிகழும்‌ சிறப்புகளில்‌ 
சமயம்‌ பரப்பும்‌ தொண்டி மீடுபடவேண்டும்‌ என்பதற்கு 
இவ்வெளியீடு ஒரு சிறந்த எடுத்‌ அக்காட்டாயுள்ள அ. 

வேண்டுவோர்‌ திரு, பி. சொ. சண்முகம்‌ பிள்ளை, 
440/2, வேளாளர்‌ தெரு, புரசைப்பாக்கம்‌, சென்னை-7., 
என்னும்‌ முகவரிக்கு எழுதி நூலைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌, 
யாவரும்‌ வாங்கிப்‌ படிக்கப்‌ பயன்பெறுக. ( அம்பை) 


ம்திப்புரை 111 


முத்துக்குமாரசாமி பிள்ளைத்‌ தமிழ்‌ என்னும்‌ நூல்‌ 
ஓன்று வரப்பெற்றோம்‌. இன சென்னை, புலவர்‌ மன்றத்‌ 
தலைவர்‌ திரு, பி. சொ. எண்றாகம்‌ பிள்ளை யவர்களின்‌ மணி 
விழா மலராக வெளிவம்அள்ளன்‌. வெளியிட்டோர்‌ :-யுனை 
டெட்‌ பப்ளிஷர்ஸ்‌, தெப்பக்குளம்‌, இருச்‌ச-2. இது டிம்மி 
யளவில்‌ 120 பக்கங்களுடன்‌ மூத்அக்குமாரசாமிப்‌ பெம்மா 
னின்‌ திருவுருவப்‌ பட த்தையும்‌ சொண்டு மிளிரர்‌.துள்ளது, 
விலை ரூ. 1-80. 


இர்‌.நூலில்‌ திரு. சண்முகம்பிள்ளை யவர்களைப்‌ பற்றிச்‌ 
தக்கார்‌ பலர்‌ எழுதிய பாசாட்டுசைசளும்‌ இடம்பெற்‌ 
அள்ளன., முத்‌அக்குமாசசாமிப்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ மிகச்‌ 
இறந்த பிள்ளைத்‌ தமிழ்‌ அால்களுள்‌ ஒன்ற என்பது யாவரும்‌ 
அறிந்ததே, அதற்குத்‌ திருச்சி இ. ர்‌. உயர்பள்ளித்‌ 
தமிழாசிரியர்‌ புலவர்‌ ௬, அரங்கசாமியவர்கள்‌ மிகச்‌ செவ்விய 
முறையில்‌ பொழிப்புரை, வினை முடிவு, விளக்கம்‌, இலக்‌ 
கணக்‌ குறிப்பு; முதலியவைகளை எழுதியுள்ளார்கள்‌. மாண 
வர்களும்‌ படித்து விளங்கிக்‌ கொள்ளும்‌ அளவில்‌ இவ்வுரை 
தெளிவாயமைந்அள்ள அ. யாவரும்‌ மேற்கண்ட முதகவரிக்‌ 
குத்‌ திருச்சிக்கு எழுதி வாங்கிப்‌ படித்‌ அப்‌ பயன்பெறுக, 
(அம்பை) 


புலவர்‌ பி. சொ. சண்முகம்‌ பிள்ளையவர்கள்‌ மணிவிழா 
நான்மணி மாலை என்னும்‌ நூல்‌ ஒன்று வரப்பெற்றோம்‌. 
விலை 20 காசுகள்‌, மேலும்‌ அம்மணிகிழா நினைவாக வெளி 
யிடப்பெற்ற பாராயணத்‌ திரட்டு, சிவபுராணம்‌ என்னும்‌ 
நூல்சளும்‌ வரப்பெற்றோம்‌. அஞ்சல்‌ தலை 50 காசுகள்‌ 
அனுப்பின்‌ அனுப்பப்‌ பெறும்‌. (அம்பை) 


காஞ்சி மெய்சன்டார்‌ கழாச்சார்பில்‌ இவதல வார 
வழிபாடு 8-3-70,15_8-70 ,29.3-70 ஆம்‌ காள்‌ பல திருக்‌ 
கோயில்களில்‌ சிறப்புற நிகழ்ந்தன. சமயச்‌ சொற்பொழிவு 
களும்‌ நிகழ்ந்தன. 


122 சித்தாந்தம்‌ 
சமாஜ வெளியீடுகள்‌ 


திருவாசகம்‌ (எட்டாம்‌ திருமுறை) 
திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு 
(ஒன்பதாம்‌ திருமுறை) 
சமாஜ 08-ஆம்‌ ஆண்டு விழா மலர்‌ 
காயசதது 
இருமந்திரச்‌ சம்பிரதாயம்‌ 
சைவ சமயச்‌ சொற்பெழிவுகள்‌ 
ஞானியாரடிகள்‌ நினைவு மலர்‌ 
முருகன்‌ முந்நூல்‌ 0 50 அறுபத்து மூவர்‌ 
வைர வீழா மலர்‌ 2 00 அறப்பயிற்சு மாலை 
சிவஞான போதம்‌ தமிழ்‌ முதல்‌ நூலே 
மொழிபெயர்ப்பல்ல - 120 காரணங்கள்‌ 
இருமயிலையும்‌ பூம்பாவையும்‌ 
முருக வழிபாடு அல்லது முருக தத்துவ அருள்‌ விரத 
, வழிபாடு 0 75 பிரதோஷ வழிபாடு 
நான்‌ நம்புவன சில 0 10 விநாயகர்‌ வழிபாடு 
கூட்டு வழிபாட்டுப்‌ பாமாலை 
திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி- 
பொன விழா வெளியீடு 
கந்தரனுபூதி - யந்திர உரையுடன்‌ 
சிவஞான போதம்‌ - எளியவுரை 2ஆம்‌ பதிப்பு 
திருமவம்ப.! வை - விசேட உரையுடன்‌ 


SSS OS மலம ம 
.] 
=] 


Om i வம்‌ 
(ஸூ) 
ஸூ] 


தபால்‌--ரயில்‌ செலவு தனி 
“சித்தாந்தம்‌ ”-—9றெந்த மாதப்‌ பத்திரிகை 
ஆண்டுச்‌ சந்தா ரூ. 5, ஆயுள்‌ சந்தா ரூ, 50. 

“ சைவ சித்தாந்தா ''- ஆங்கில முத்தில்கள்‌ வெளியீடு. 
அண்டுச்‌ சந்தா ரூ. 5. ஆயுள்‌ சந்தா ரூ. 100. 
சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌, 

12, ஜே மாட வீதி, மயிலாப்பூர்‌, சென்ன. 


சைவசித்தாந்த சாத்திர வகுப்பு 
தருத்தவத்துறை (லால்குடி) 


ஈம்‌ சமாஜப்‌ பேசன்பர்‌ திரு. ஜி. வரதராஜப்‌ பிள்ளை 
அவர்கள்‌ வழக்கம்போல்‌ லால்குடியில்‌ தம்பாச்சியாப்‌ பிள்ளை 
அறஙிலையத்தில்‌ 15-5-70 முதல்‌ 29-5-70 முடிய 15 சாள்‌ 
களுக்குச்‌ சைவ சித்தாந்த சாத்திர வகுப்பு டத்த ஏற்பாடு 
செய்அள்ளார்கள்‌. ஈாள்தோறும்‌ காலையில்‌ (9-11) 
இத்தாந்த கலாநிதி ஒளவை, ௬, அமசைசாமிப்‌ பிள்ளை 
அவர்கள்‌ சிவஞானயோத விளக்கம்‌ கூறுவார்கள்‌, மாலை 
யில்‌ (4-6) வித்துவான்‌ ௩. சிவப்பிரகாச தேசிகர்‌ அவர்கள்‌ 
தேவார வகுப்பு ஈநடத்‌.துவார்கள்‌. தமிழ்‌ வித்துவான்‌ 
அல்லஅ புலவர்‌ பட்டம்‌ பெற்றவர்களும்‌ தமிழ்‌, எம்‌. ஏ. 
பட்டம்‌ பெற்றவர்களும்‌ இவ்வகுப்பில்‌ கலந்து கொள்ளத்‌ 
தகுதியுடையவர்களாவர்‌, வகுப்பில்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ 
பெறுவோருக்கு உறையுளும்‌ இருவேளை உண்டியும்‌ அளிக்‌ 
கப்பெறும்‌, 304-70 க்குள்‌ ** இரு. ஜி, வரதராஜப்‌ 
பிள்ளை பி.ஏ. 7, வடக்கு வீதி, லால்குடி, திருச்சி மாவட்‌ 
டம்‌” என்னும்‌ முகவரிக்கு விண்ணப்பம்‌ செய்யக்‌ கேட்டுக்‌ 
கொள்‌ கின்றோம்‌. 


(செயலாளர்‌) 


ஆல்‌ ராக்‌ 


க பண ரன ஆயா ரந 13] 
ட தும்‌ 


வி இ. ட்‌ அத்‌ இல்ல்‌ அஸ்‌ 


ரதம்‌ ன்‌ ஆங்க [இர ச்ட்‌ ப ஆன்‌ பது 


1 கு 71 
Jf ப்ட்‌ பள்‌ டவ 178 க்கு த்தப்‌ த்வா ல பு 


21. 1 ௩ [0 க daa UTE பரி க்கேு 
தரட்டும்‌ உட்டு RRR ( 
ரர. கடர பல்கு ஞ்ச > 
தத தம்‌ 1 ப ட இம ஸ்‌ 

ப 6 
௯ ந. ௨ இ ஆக்‌ ne % ஒர உ 9 ழு ்‌ i 
ஆச செல க 
9 சங்கி ட்ட ணம்‌ அ. விஷேட நல்ல 
௩ பதத! i 


்‌ அ விமகக்‌ ௨. லு ௩3 


ஆர்லத ந்ல்‌ வத்‌ வுக்குப்‌ நப 
ட க்க்ட்ள்‌ ஒரின நத உலா பப ௩ ட 


gee? TR De பல 


அறிவிப்பு 

சித்தாந்தம்‌ மதிப்புரைக்கு நூல்கள்‌ அனுப்புவோர்‌ 
ஓவ்வொரு நூலிலும்‌ இரண்டு படிகள்‌ வீதம்‌ அணுப்பி 
வைக்க வேண்டும்‌ என்பதைத்‌ தெரிவித்துக்‌ கொள்‌ 
கின்றோம்‌. (செயலாளர்‌) 

ஈம்‌ சமாஜகச்‌ செயற்குழு உறுப்பினரும்‌, ஆயுள்‌ உறுப்‌ 
பினருமான சைவத்திருவாளர்‌ புலவர்‌ பி. சொ. சண்முகம்‌ 
பிள்ளை அவர்களுக்கு 11--3--70 புதன்கிழமையன்று 
சென்னை புசசை 118 வேளாளர்‌ தெருவிலுள்ள ஈசுவரி 
திருமண மண்டபத்தில்‌ ௮௮பதாம்‌ ஆண்டு நிறைவு மணி 
விழா மிகச்‌ சிறப்புற நகிகழ்க்தஅு. காலையில்‌ வைதிகச்‌ சடங்‌ 
குகளும்‌ மாலையில்‌ புலவர்‌ மண்றத்தின்‌ சார்பில்‌ பாசாட்டு 
விழாவும்‌ நிகழ்ந்தன. மணிவிழா நினைவாகத்‌ “திருவருட்‌ 
பயன்‌' என்னும்‌ சாத்திர நால்‌ வெளியிடப்‌ பெற்றது. 
மேனும்‌ முத்அிக்னுமாரசாமி பிள்ளைத்தமிழ்‌, கந்தர்‌ 
கலிவெண்பா, பி, சொ. ௪, நான்மணி மாலை, பாராயணத்‌ 
இட்டு, சிவபுசாணம்முதலிய பல நூல்களையும்‌ அன்பர்கள்‌ 
பலரும்‌ புலவர்‌ மன்றம்‌ போன்ற பல அமைப்புக்களி 
அள்ளாரும்‌ வெளியிட்டுத்தங்சள்‌ மகிழ்ச்சியைத்‌ 
தெரிவித்துக்‌ கொண்டனர்‌. சமாஜமம்‌ மணிவிழாத்‌ 
தலைவருக்குப்‌ பொன்னாடை பேசர்ததித்‌ தம்‌ மகிழ்ச்சியைத்‌ 
தெமிவித்கக்‌ கொண்ட அ. 

மணிவிழாத்‌ தம்பதிகள்‌ எல்லா ஈற்பேறுகளும்‌ பெற்று 
இன்னும்‌ ஒரு _நாற்றாண்டிருக்க எம்‌ வழிபடு கடவுளாம்‌ 
திருச்செர்திலாதிபன்‌ திருவருள்‌ பாலிக்க அவனருளையே 
வேண்டி. வணங்குகின்றோம்‌. மணிகவிழாவின்‌ நினைவாகச்‌ 


. சமாஜத்துச்கு மணிவிழாத்‌ தலைவரின்‌ வாழ்க்கைத்‌ அணைவி 


யார்‌ இருவஇ சிவகாமி சண்முகம்‌ பிள்ளையவர்கள்‌ ஆயுள்‌ 
உறுப்பினரானார்கள்‌ என்பசை மகிழ்ச்சியுடன்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கின்றோம்‌. 

வாலாஜாபேட்டை ஸ்ரீ ஏகாம்பரநாதர்‌ 38 ஆம்‌ ஆண்‌ 
டுப்‌ பெருவிழாவை ஓட்டி அங்குள்ள தேவாச சபையில்‌ 
13-3-70 முதல்‌ 22-3-70 முடிய சமயச்‌ சொற்பொழிவுகள்‌ 
சிறப்புற நிகழ்ந்தன, பலர்‌ கேட்டுப்‌ பிறலிப்பயனெய்தினர்‌. 

பிரம்பூர்‌ குமசருருபரர்‌ மன்றச்‌ சார்பில்‌ 22-38-70 ஆம்‌ 
காள்‌ சைதையில்‌ திருக்கோயில்‌ வழிபாடும்‌ ஸ்ரீ குமரகுருபர 


அவாமிகள்‌ பிாபர்‌,தங்களின்‌ சமயப்‌ பிரசாரச்‌ சொற்பொழிவும்‌ 
சிறப்புற நிகழ்ந்தன. 
சித்திரைத்‌திங்கள்‌ சிறப்பு நாள்கள்‌ 

7 (20-4-70) அத்தம்‌ -- உமாபதி சிவாச்சாரியார்‌ விழா 

8 (21-4-70) சித்திரை - இசை ஞானியார்‌ விழா 

9 (22-4-70) சுவாதி -- திருக்குறிப்புத்தொண்ட ல்‌ 

நாயனார்‌ விழா 

17 (30-4-70) சதயம்‌ -- திருநாவுக்கரசு நாயனார்‌ விழா: ' 
22 (5--5-70) பரணி -- சிறுத்தொண்ட நாயனார்‌ விழா 
24 (75-70) உரோகணி - மங்கையர்க்கரசியார்‌ விழா 
26 (9--5-70) திருவாதிரை- விறன்‌ மிண்ட நாயனார்‌ விழா 

பாம்பன்‌ - ஸ்ரீமத்‌: குமரகுருதாச சுவாமிகள்‌ நூல்கள்‌ 

தற்போது கிடைக்கக்கூடியவை : 


20 


சைவ சமய சரபம்‌ 2 50 
நாலாயிரப்‌ பிரபந்த விசாரம்‌ 1 00 
சேந்தன்‌ செந்தமிழ்‌ மூலமும்‌ உரையும்‌ 1 50 
செவியறிவு.றாஉ 0 
பாம்பன்‌ - ஸ்ரீமத்‌ குமரகுருதாச சுவாமிகள்‌ 

சரித்திரம்‌ 1 60 
சிறுழூற்றிரட்டு 1 95 
ஸ்ரீமத்‌ அருணகிநாத சுவாமிகள்‌ 

சரித்திரச்‌ சுருக்கம்‌ 0 30 
சிவஞான தீபம்‌ 0 50 
சைவ மகிமையும்‌ சுருக்க அனுட்டான விதியும்‌ 0 50 
ஸ்ரீ சுப்பிரமணிய வியாசமும்‌, குரு சீட சம்பவ 

வரலாற்று வியாசமும்‌ 2 50 
சமயங்களைக்‌ குறித்த வியாசம்‌ 1 25 
சுத்தாத்வைத நிர்ணயம்‌ 0 50 
பரிபூரணானந்த போதம்‌-சிவகுரியப்பிரகாசம்‌ த 

என்னும்‌ உரையுடன 6 50 
குமார சுவாமிய மூலமும்‌ திருவிளையாடற்‌ 4 

காண்டத்துப்‌ பொழிப்புரையும்‌ 7 50 
சிவஞான தேசிகம்‌ 1-வது கடவுளைக்‌ ்‌ 

குறித்த வியாசம்‌ 1 25 
சிவஞான தேசிகம்‌ 2-வது தேவர்களைக்‌ 

குறித்த வியாசம்‌ முதலியன 0 60 


Printed at the Sengunthamithran Press, 33, Armenian 54220, Madras 
by V. Sambandan, 8016௦0 by M. Arunachalam, நம A., and Published 
by 8. Satohidanandam Pillai, 3.A., L.T., for the Seiva Biddhenths 
Maba Samajam, 12, Dast Mada 8t.. Mylapore, Madras-6. 


